தமிழகத்‌ தொல்லியல்‌ க 
தஞ்சாவூர்‌ 





ஆவணம்‌ இதழில்‌ பங்கேற்போர்‌ நினைவுக்கு 
தமிழக வரலாற்றை வளப்படுத்தும்‌ அடிப்படைச்‌ சான்றுகள்‌ குறித்து 
கருத்துப்‌ பரிமாற்றம்‌ செய்து கொள்ளல்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 
முதன்மையான குறிக்கோள்‌. அந்தக்‌ குறிக்கோளை அடையும்‌ வகையில்‌ 
கீழ்க்குறிப்பிட்ட பரந்த தலைப்புகளை ஒட்டிக்‌ கட்டுரைகளும்‌ குறிப்புகளும்‌ 
வரவேற்கப்படுகின்றன. 

1. புதியனவாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள்கள்‌, 
தொன்மையான ஊரிருக்கைச்‌ சின்னங்கள்‌, கலைப்பொருள்கள்‌, 
காசுகள்‌, கல்வெட்டுக்கள்‌, செம்பு அல்லது ஓலைப்‌ பட்டயங்கள்‌ 
சுவடிகள்‌, ஆகியன பற்றிய குறிப்புகள்‌: 

2. கல்வெட்டு முதலிய எழுத்தவாணங்களானால்‌ அவற்றின்‌ மூல 
பாடம்‌, மைப்படி அல்லது கண்படி: 

3. மூலச்சான்றுகள்‌ அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட வரலாற்றுக்‌ 
கட்டுரைகள்‌, திறனாய்வுகள்‌: 

4. புதிய நூல்கள்‌, கட்டுரைகள்‌ பற்றிய மதிப்பீடு அல்லது குறிப்புகள்‌; 

5. நாளேடுகளில்‌ வந்த அரிய வரலாற்றுச்‌ செய்திகளின்‌ திரட்டு; 

6. கருத்தரங்க நிகழ்ச்சிகள்‌ பற்றிய செய்தித்‌ திரட்டு 

மேற்கண்ட யாவற்றுக்கும்‌ ஒளிப்படமும்‌, வரைபடமும்‌ அனுப்பலாம்‌. 

படங்கள்‌ 8% 10செ.மீ மிகாமல்‌ இருக்க வேண்டும்‌. 

கல்வெட்டுகளில்‌ மைப்படிகள்‌, கண்படிகள்‌ அனுப்புவோர்‌ அவற்றின்‌ 

தெளிவான ஒளிப்படங்களை மட்டும்‌ (8 % 10செ.மீ மிகாமல்‌)அனுப்புதல்‌ 
வேண்டும்‌. மூல மைப்படிகளை அனுப்புதல்‌ கூடாது. 

வரைபடங்கள்‌ யாவும்‌ 8 % 10 செ.மீ மிகாமல்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

வரைபடங்களின்‌ விளக்கங்கள்‌ யாவும்‌ தமிழில்‌ இருக்க வேண்டும்‌. 

பார்வை நூல்களைக்‌ கட்டுரைகளில்‌ குறிப்பிடும்‌ போது கீழ்க்கண்ட 

முறையைப்‌ பின்பற்ற வேண்டும்‌ 

1. குறிப்பு எண்கள்‌ தொடர்‌ எண்களாகத்‌ தரப்படவேண்டும்‌; 

2. கட்டுரையின்‌ முடிவில்‌ பார்வை நூல்களைத்‌ தரவேண்டும்‌; 

3. கீழ்க்கண்ட அமைப்பில்‌ பார்வை நூல்‌ விவரங்கள்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌: 

நூல்களுக்கு 

நூல்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ (தந்தை அல்லது குறிப்பு எழுத்துக்கள்‌ முதலிலும்‌, 
தொடர்ந்து முழுப்பெயரும்‌) , நூல்‌ பெயர்‌ (அடிக்கோடிடப்படல்‌ வேண்டும்‌). 
தொகுதி எண்‌, நூலின்‌ பதிப்பு, நூல்‌ வெளியிட்டடோர்‌ மற்றும்‌ அவர்‌ 
ஊர்‌-இடம்‌, வெளிவந்த ஆண்டு, பக்க எண்‌-எண்கள்‌, படங்கள்‌, 
நிலப்படங்கள்‌, புகைப்படங்கள்‌ உள்ள பக்க எண்‌ மற்றும்‌ அதன்‌ வரிசை எண்‌. 


(தொடர்ச்சி பின்‌ அட்டையில்‌) 


ஆவணம்‌ 


இதழ்‌ : 8 


AVANAM 
VOL. 8 


௪. சுப்பராயலு . 
_ பதிப்பாசிரியர்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ 
1997 


ஆவணம்‌ : 8 (1997) 


© தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 
Avanam, Journal of the Tamil Nadu Archaeological 
Society, Thanjavur. 


இவ்விதழ்‌ இந்திய வரலாற்று ஆய்வுக்‌ கழகத்தின்‌ 
(INDIAN COUNCIL OF HISTORICAL RESEARCH) 
நல்கை உதவியுடன்‌ வெளியிடப்‌ பெறுகிறது. 


இவ்விதழில்‌ வெளியிடப்படும்‌ செய்திகளுக்கு 
அவ்வக்கட்டுரையாசிரியரே பொறுப்பு. 








அச்சிட்டோர்‌ : அலமு பிரிண்டிங்‌ வொர்க்ஸ்‌, 
இராயப்பேட்டை, சென்னை - 600 014. 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
மே/பா. கல்வெட்டியல்‌ துறை, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 005. 


செயற்குழு 


தலைவர்‌ : கோ. விசய வேணுகோபால்‌, மதுரை. 


துணைத்‌ தலைவர்கள்‌ : நடன காசிநாதன்‌, சென்னை. 
என்‌. சேதுராமன்‌, கும்பகோணம்‌. 


செயலர்‌ : செ. இராசு, தஞ்சாவூர்‌ 
பொருளாளர்‌ : கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌ 
இணைச்‌ செயலர்‌ : சு. இராசகோபால்‌, சென்னை. 
உறுப்பினர்கள்‌ : இரா. தமிழாதன்‌, 


இல. தியாகராசன்‌, அரியலூர்‌. 
வள்ளி சொக்கலிங்கம்‌, காரைக்குடி. 
வெ. வேதாசலம்‌, மதுரை. 

சு. இராசவேலு, சென்னை. 

௧௬. இராஜேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 
எஸ்‌.எம்‌. கமால்‌, இராமநாதபுரம்‌ 

ப. சண்முகம்‌, சென்னை. 

௭. சுப்பராயலு, தஞ்சாவூர்‌. 








பதிப்புக்‌ குழு 

நடன காசிநாதன்‌, தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை. 
ப. சண்முகம்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 

கொடுமுடி ௪. சண்முகன்‌, தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை. 


பதிப்பாசிரியா 
எ. சுப்பராயலு, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


கிரந்த எழுத்துக்களும்‌ 
அவற்றிற்கு நிகரான தமிழ்‌ எழுத்துக்களும்‌ 


2] a a க 
ஆஃ கூ ௧2 
இ; உ ள்‌ 
FF i ofvo 4 
௨ ப உ 
ஊட ஊ னு 
எ e 
Ee வ ஸ்‌ 
ஏ 
ஏ 33] வெ 
ஒ ஸ்‌ 
௦ 
ஞ 
ஒத 
ஒள au ஒள 
ட. 
னி 
Tr ட3 
"+3 
ர்‌ ம்‌ 
ண 
ளு] எ 
த 
52 
த3 
த்‌ 
தீ 


2,34 என்பன வாக்க 


Kk ௧ 
kh வ 
உழ 
gh வ 
n * 
டி 
ch a 
ர்‌ 8 
ih ஸ 
n கு 
tT டி 
th ௦ 
வி ல 
dh 3 
ப்‌ ண 
t க 
thw 
3 
dh w 
n ந 


எழுத்துக்களை 


ப வ 
ப2 ph 
ப3 % வ 
பட bh ஐ 
ம ௫௩ 8 
ய y ய 
g Or ற 
ல 1 ௫ 
வ 1 வ 
w 1 
ள 1] ௨ 
றி 7 
ன ௱ 
௪05 ஸா 
5 
sh யூ 
5 ஹூ 
h தம 
ஓலி பெயர்க்கக்‌ 


குறிக்கப்பட்டுள்ளன. கிரந்தத்தில்‌ கூட்டெழுத்துக்களாக வருபவற்றைப்‌ பிரித்து 
தனித்தனி எழுத்துக்களாகக்‌ கொடுக்கலாம்‌. 


10. 


த, 


பொருளடக்கம்‌ 
தொண்டை மண்டலத்துக்‌ கோழிக்கற்கள்‌ 
ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
விழுப்புரம்‌ இராமசாமி படையாட்சியார்‌ மாவட்டத்தில்‌ 
சில புதிய கல்வெட்டுகள்‌ 
சி. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி வீரராகவன்‌ 
புதிய குமிழிக்‌ கல்வெட்டுகள்‌ 
௧௬. இராசேந்திரன்‌ 
சாலைக்கிராமம்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ 
சொ. சாந்தலிங்கம்‌ 
முதலாம்‌ பராந்தக சோழனின்‌ மேலப்‌ 
பழுவூர்க்‌ கல்வெட்டு 
சூ. சுவாமிநாதன்‌ 
கொல்லிமலைச்‌ செப்பேடு 
வெ. இரா. துரைசாமி 
தேவிமங்கலம்‌ அக்கரைப்பட்டி ஏரிக்கரை கல்வெட்டு 
கி. ஸ்ரீதரன்‌ 
வெள்ளாறு - கொள்ளிடம்‌ ஆற்றுப்பள்ளத்தாக்கில்‌ 
ஏரி - தூம்பு கல்வெட்டுகள்‌ 
இல. தியாகராஜன்‌ 
கழனிப்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 
ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 
மூன்றாம்‌ இராசேந்திர சோழனின்‌ திருவடத்துறைக்‌ 
கல்வெட்டு 
சூ. சுவாமிநாதன்‌ 
வடகாட்டுப்பட்டி வீரபாண்டியனின்‌ கல்வெட்டு. 
சீ. இலட்சுமணன்‌ 


ஆவணம்‌ இதழ்‌ 8 சூலை 1997 


20 


23 


26 


28 


30 


36 


37 


41 


44 


46 


13 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


அ இ 


22. 


23. 


24. 


பட்டலூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 

௮. பழனியப்பன்‌ 

இடைக்காட்டூர்‌ திருமணிகண்டேசுவரர்‌ கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ 

வெ. வேதாசலம்‌ 

அம்பாசமுத்திரத்தில்‌ இரு நடுகற்கள்‌ 

செல்வி ஜெ. கிறிஸ்டி வேதா 

கம்பண்ண உடையாரின்‌ 

வரகூர்‌ பட்டணம்‌ கல்வெட்டு 

ப. வெங்கடேசன்‌ 

சதாசிவ தேவமகாராயரின்‌ தேவிகாபுரம்‌ கல்வெட்டு 
ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

மங்கலம்‌ பெருமாள்‌ கோயில்‌ கல்வெட்டு 

ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

வேங்கடாத்திரி நாயக்கரின்‌ வேதராஜிபுரம்‌ கல்வெட்டு 
ப. வெங்கடேசன்‌ 

கொடைக்கானல்‌ மேல்மலைக்‌ கல்வெட்டுகள்‌ 
சொ. சாந்தலிங்கம்‌ 

கன்னியாகுமரி மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

தே. கோபாலன்‌ 

ஏழுமலை மாதாந்தம்‌ சுப்பிரமணிய சுவாமி 
கோயில்‌ செப்பேடு. 

ஜி. சேதுராமன்‌ 

இராமேசுவரம்‌ பண்டகசாலை விலைச்‌ சாதனம்‌ 
எஸ்‌. எம்‌. கமால்‌ 

கொடுமளூர்‌ செப்புப்பட்டயம்‌ 

நாக. கணேசன்‌ 

கொத்தமங்கலம்‌ செப்புப்பட்டயம்‌ 

அ. சந்திரபோஸ்‌ 


48 


50 


71 


72 


73 


75 


76 


77 


80 


82 


85 


87 


92 


25. 


26. 


af 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34, 


35. 


36. 


புதுவை ஆவணக்‌ காப்பகத்தில்‌ ஒர்‌ அடிமைச்சாதனம்‌ 
எஸ்‌. ஜெயசலா ஸ்டீஃபன்‌ 

பிரதாப சிம்மஜி சாகேபின்‌ இறப்பைப்‌ 

பற்றிய மோடி ஆவணம்‌ 

மு. துரைராசு 

ஒழுகூர்‌ சத்திரக்‌ கல்வெட்டு 

ப. வெங்கடேசன்‌ 

துறையூர்‌ தர்மராஜா கோயில்‌ செப்பேடு 

கு. தாமோதரன்‌ 


புதுக்கோட்டை பேட்டை 

ஆஞ்சனேயர்‌ கோயில்‌ செப்பேடு 

மு. துரைராசு 

ஓலைச்சுவடிகளில்‌ எழுத்து முறை 

சு. இராசகோபால்‌ 

இராசேந்திர சோழன்‌ மெய்க்கீர்த்தி-ஓர்‌ ஆய்வு 
கே.ஜி. கிருஷ்ணன்‌ 

சதுரங்கப்‌ பட்டினம்‌ : ஓர்‌ இடைக்காலத்‌ துறைமுகம்‌ 
பா. ஜெயக்குமார்‌ 

சங்க காலக்‌ காசுகள்‌ 

ஆறுமுக சீதாரராமன்‌ 

முதலாம்‌ நரசிம்ம வர்மன்‌ காசு 


ஆறுமுக சீதாராமன்‌, சங்கரன்‌ ராமன்‌ 


கச்சிராபளையம்‌ நாணயங்கள்‌ 

ஒரு தொழில்‌ நுட்ப ஆய்வு 

வே. ஜெயராஜ்‌ 

குண்டாறு பள்ளத்தாக்கில்‌ தொல்லியல்‌ ஆய்வுகள்‌ 


வீ. செல்வகுமார்‌ 


96 


97 


100 
101 


104 


107 
118 
123 
130 
134 


135 


138 


37. பரிகுளம்‌: பழைய கற்கருவிகளின்‌ தொழிற்கூடம்‌ 147 
து. துளசிராமன்‌ 


38. சுறா வசிய மந்திரவாதிகள்‌ 150 
ந. அதியமான்‌ 


39. ஆனூர்‌ மும்மூர்த்தி சிற்பத்‌ தொடர்‌ 158 
ப. தெ. பாலாஜி 

40. பல்லவர்‌ காலத்துப்‌ புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ 163 
முத்து. எத்திராசன்‌ 


41. தக்கோலத்தில்‌ ஓர்‌ அரிய கணபதி 169 
கோ. திருமூர்த்தி 
42. சமயபுரம்‌ நடுகல்‌ ச 
க. ஸ்ரீதரன்‌ 
43. புதிய வெளியீடுகள்‌ 172 
44. செய்தித்திரட்டு 175 
கட்டுரையாளர்கள்‌ 376 


Abstracts of Articles 


நன்றி 
இவ்விதழுக்குக்‌ கட்டுரைகள்‌ அளித்த ஆசிரியர்‌ யாவருக்கும்‌ 
இவ்விதழ்‌ அச்சாகுங்கால்‌ பலவகையிலும்‌ துணைபுரிந்த திருவாளர்கள்‌ 
ப. சண்முகம்‌, சு. இராசகோபால்‌, சு. இராசவேலு ஆகியோருக்கும்‌ நன்றி. 
இவ்விதழை நேர்த்தியாகவும்‌ விரைவாகவும்‌ கணிப்பொறியில்‌ 
கோர்த்தளித்த மாருதி லேசர்‌ பிரிண்டர்ஸ்‌ நிறுவனத்தாருக்கும்‌ அச்சிட்டு 
அளித்த அலமு பிரிண்டிங்‌ வொர்க்ஸ்‌ நிறுவனத்திற்கும்‌ நன்றி. 


௪. சுப்பராயலு 
(பதிப்பாசிரியர்‌) 





1. தொண்டை மண்டலதீதுக்‌ 
கோழிக்‌ கற்கள்‌ 


ஐராவதம்‌ மகாதேவன்‌, சென்னை 


முன்னுரை 

'நடுகற்களைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டிருக்கிறோம்‌; கோழிக்‌ 
கற்கள்‌ என்றால்‌ என்ன? ' என்ற வினா இக்கட்டுரையின்‌ தலைப்பை 
வாசிப்பவர்களுக்கு எழுவது இயற்கையே. 

தமிழகத்தில்‌ செங்கம்‌, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 
வட்டாரங்களில்‌ நடுகற்கள்‌ அதிகமான எண்ணிக்கையில்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன. இக்‌ கற்களில்‌ வீர மரபை எய்தியவர்களின்‌ 
உருவங்கள்‌ செதுக்கப்பட்டு அவர்கள்‌ எந்தப்‌ போரில்‌ 
இறந்துபட்டனர்‌ என்ற விவரங்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன.' 

தொண்டை மண்டலத்தில்‌ கோழிப்போரில்‌ உயிர்‌ துறந்த 
சேவல்களின்‌ நினைவுச்‌ சின்னங்களாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ள இரு 
நடுகற்கள்‌ முதன்முதலாக அண்மைக்‌ காலத்தில்‌ கண்டு பிடிக்கப்‌ - 
பட்டுள்ளன. இவற்றைத்தான்‌ தலைப்பில்‌ சுருக்கமாகக்‌ கோழிக்‌ 
கற்கள்‌” என்று குறிப்பிட்டிருக்கிறேன்‌. சேவலின்‌ அழகிய சிற்பங்‌ 
களுடன்‌ பண்டைய வட்டெழுத்துகளில்‌ கல்வெட்டுகளும்‌ 
இக்கற்களில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. எழுத்தமைதியின்‌ அடிப்‌ 
படையில்‌ இவ்விரு கோழிக்‌ கற்களும்‌ இதுவரை கிடைத்துள்ள 
நடுகற்களைவிட காலத்தால்‌ முந்தியவை, அதாவது சுமார்‌ கி.பி. 
5 - 6 நூற்றாண்டுகளைச்‌ சார்ந்தவை என்று கூற முடியும்‌. 1500 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ தமிழகத்தின்‌ கிராமங்களில்‌ நடைபெற்று 
வந்த கோழிப்போர்‌ விளையாட்டைப்பற்றி இக்கற்கள்‌ சுவையான 
செய்திகளைத்‌ தருகின்றன. 
இக்கட்டுரையின்‌ முன்வரைவு சென்ற ஆண்டு (1996) ஜுன்‌ மாதத்தில்‌ சென்னையில்‌ 
தமிழ்நாடு தொல்லியல்‌ துறையினர்‌ 'தொண்டை மண்டலத்தில்‌ புதிய தொல்லியல்‌ 
கண்டுபிடிப்புகள்‌' என்ற தலைப்பில்‌ நடத்திய கருத்தரங்கில்‌ வாசித்தளிக்கப்பட்டது. 
அப்பொழுது இக்கல்வெட்டுக்களின்‌ வாசகங்களில்‌ சிற்சில திருத்தங்கள்‌ 
தேவைப்படுகின்றன என்று விவாதத்தில்‌ பல ஆய்வாளர்கள்‌ (௭. சுப்பராயலு, நடன 


காசிநாதன்‌, சு. ராஜவேலு முதலியோர்‌) கருத்துத்‌ தெரிவித்தனர்‌. அதையொட்டி கட்டுரை 
மீளாய்வு செய்யப்பட்டு திருத்தங்களுடன்‌ இங்கு வெளியிடப்படுதிறது. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 9 


1:17 அரசலாபுரம்‌ கோழிக்கல்‌ 

தென்னார்க்காடு மாவட்டத்தில்‌ விழுப்புரம்‌ - செஞ்சி 
சாலையில்‌ விழுப்புரத்திலிருந்து 19 கி.மீ. தொலைவில்‌ அரசலா 
புரம்‌ என்ற சிற்றூர்‌ உள்ளது. அங்குள்ள பிள்ளையார்‌ கோயிலின்‌ 
முன்பாக நடப்பட்டிருந்த, சேவலின்‌ சிற்பம்‌ பொறித்த ஒரு நடு 
கல்லை 1991ல்‌ மங்கை ராகவன்‌ கண்டுபிடித்தார்‌. தொல்லெழுத்‌ 
தியல்‌ அறிஞர்‌ டாக்டர்‌ இரா. கலைக்கோவன்‌ அக்கல்லைப்‌ 
பார்வையிட்டு அது ஒரு போர்க்கோழியின்‌ நடுகல்‌ என்று உறுதி 
செய்தார்‌. அதையடுத்து அந்த அரிய நடுகல்லைத்‌ தகுந்த பாது 
காப்புக்காக தமிழறிஞர்‌ டாக்டர்‌ கொடுமுடி சண்முகன்‌ விழுப்‌ 
புரத்திற்கு எடுத்துச்‌ சென்று அங்கு பொதுப்பணித்துறை அலுவலக 
வளாகத்தில்‌ ஒரு மேடை அமைத்து நாட்டி வைத்துள்ளார்‌. 2 

இப்பலகைக்‌ கல்லின்‌ உயரம்‌ 62 செ.மீ; அகலம்‌ 55 செ.மீ. 
கல்லின்‌ மேற்புறத்தில்‌ பிறைவடிவத்தில்‌ இரு ஆழமான 
வளைவுகள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. மழுமழுப்பாக உள்ள 
இவ்வளைவுகளை முற்காலத்தில்‌ கத்தி, அரிவாள்‌ போன்ற 
ஆயுதங்களைத்‌ தீட்டுவதற்குப்‌ பயன்படுத்தி வந்தார்கள்‌ என்று 
ஊரார்‌ கூறுகின்றனர்‌. கோழிக்கல்‌: “Stone used in Polishing Iron’ என்று 
சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்‌ அகராதியில்‌ விளக்கம்‌ 
கூறியிருப்பது இப்பழக்கத்தின்‌ அடிப்படையில்‌ இருக்கலாம்‌. இப்‌ 
பலகைக்‌ கல்லின்‌ வலது மேல்‌ மூலை உடைந்து மூளியாக உள்ளது. 

கல்லின்‌ முன்புறத்தில்‌ ஏறத்தாழ முழுப்‌ பரப்பிலும்‌ ஒரு 
சேவலின்‌ உருவம்‌ செதுக்கப்பட்டுள்ளது. (படம்‌ 1: மசிப்படி) 
சேவல்‌ கம்பீரமான தோற்றத்துடன்‌ காட்சியளிக்கிறது. அதன்‌ 
சிற்பத்தை இக்கற்பலகையில்‌ நடு நாயகமாகச்‌ செதுக்கி 
வைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம்‌ இருந்திருக்க வேண்டுமென்று 
ஊகிக்க முடிறெது. 

சேவலின்‌ முதுகுப்‌ புறத்திற்கு மேலாக இரண்டு வரிகளிலும்‌ 
அதன கால்களுக்கு முன்னராக ஒரு கடைசி எழுத்தின்‌ பகுதி 
உடைந்துபோய்விட்டது. மற்ற எழுத்துகளும்‌ மிகவும்‌ தேய்ந்து 
காணப்பட்டாலும்‌ படிக்கக்கூடியபடி உள்ளன. இக்கல்வெட்டு 
தமிழ்மொழியில்‌ வட்டெழுத்துகளில்‌ எழுதப்பட்டுள்ளது. 


10 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 





இக்கல்வெட்டை முதன்முதலில்‌ ஆய்வு செய்த கொடுமுடி 
சண்முகன்‌ அதைப்‌ பின்வருமாறு வாசித்துள்ளார்‌.” 
1:1௮ 7, பமகயுகு மேற்‌ பே[1] 
2. GW பா 
3. ருகிய கோழி 


இதற்கு பகைவர்‌ மேல்‌ போரிட்டு ஆடி (ரத்தம்‌) பருகிய 
கோழி” என்று அவர்‌ விளக்கமளித்திருக்கிறார்‌. 
அடுத்தபடியாக இக்‌ கல்வெட்டை ஆய்வு செய்த 
கல்வெட்டாய்வாளர்‌ சு. ராஜவேலு தமது ஆங்கிலக்‌ கட்டுரையில்‌ * 
இதன்‌ வாசகத்தைப்‌ பின்வருமாறு திருத்தியமைத்துள்ளார்‌. 
272.7 ௮ 1. psy wh / 64] 
2. OWE 
2. முகிய கழ்‌ 
இக்கட்டுரையில்‌ கல்வெட்டின்‌ படியோ அதன்‌ வாசகத்திற்கு 
நேரான மொழி பெயர்ப்போ தரப்படவில்லை. ஆயினும்‌ மூகையூர்‌ 
என்று ஊரின்‌ மேற்குப்‌ பகுதியான மேற்சேரியில்‌ நடந்த ஒரு 
கோழிப்‌ போரில்‌ இறந்துபட்ட கோழிக்காக நிறுவிய நடுகல்‌ என்று 
பொதுப்படையான கருத்தைக்‌ கூறியிருக்கிறார்‌. இந்த விளக்கம்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடியதாகவே உள்ளது. 
கடந்த சில ஆண்டுகளில்‌ இக்கல்வெட்டைப்‌ பல முறை 
நேரில்‌ கண்டு ஆய்வு செய்யும்‌ வாய்ப்பு எனக்குக்‌ கிடைத்தது. (படம்‌ 
2 : கல்லிலிருந்து நேரடியாக விளம்பிய வரைபடம்‌)”. இவ்வாய்‌ 
வின்‌ அடிப்படையில்‌ இக்கல்வெட்டின்‌ திருத்திய வாசகம்‌ 
வருமாறு: 
7:7இ 1. psy மேற்‌ [57 ௪ 
2. ரியர்‌. க்க 
2. TAL bln 
ஏழுததமைதி 
(1) ற - கரமெய்யின்‌ மீது புள்ளியிடப்பட்டுள்ளது. 
(11) ௪ - கரத்தின்‌ மேற்பகுதி சிதைந்துள்ளது. இடத்தைப்‌ 
பொறுத்து இதைச்‌ “செ” என்று வாசிக்கலாம்‌. 
12 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


(1) மு,யு,௬,மெ (முதல்‌ வரி); டு, யா, டி (ஆம்‌ வரி); ௬, கொ 
(3ஆம்‌ வரி) ஆகிய எழுத்துக்களின்‌ உயிர்மெய்க்‌ குறியீடுகள்‌ தமிழ்‌ - 
பிராமி முறையில்‌ உள்ளன. கை (முதல்‌ வரி); ரி (2ஆம்‌ வரி); 
கி, ழி (ஆம்‌ வரி) ஆகிய எழுத்துகளின்‌ உயிர்மெய்க்‌ குறியீடுகள்‌ 
வட்டெழுத்து முறையைச்‌ சார்ந்தவையாகும்‌. ஆகையால்‌ 
இக்கல்வெட்டு இவ்விரு எழுத்து முறைகளுக்கும்‌ இடைப்பட்ட 
காலத்தைச்‌ சார்ந்தது என்று தெரிகிறது. 

(13) இக்கல்வெட்டின்‌ ஒரு சிறப்பான அம்சம்‌ இதில்‌ க்க 
என்ற கூட்டெழுத்து (2ஆம்‌ வரி கடைசி எழுத்து) காணப்படுவ 
தாகும்‌. இக்‌ கூட்டெழுத்தை முதன்முதலில்‌ கல்வெட்டாய்வாளர்‌ 
பி. வெங்கடேசன்‌ பறையன்பட்டு சமண நிசீதிகைக்‌ கல்வெட்டில்‌ 
கண்டுபிடித்து வெளியிட்டார்‌. அரசலாபுரம்‌ நடுகல்லில்‌ காணப்‌ 
படும்‌ அதே கூட்டெழுத்து தமிழ்க்‌ கல்வெட்டுகளில்‌ காலத்தால்‌ 
முந்தையது ஆகும்‌. இதற்குப்‌ பிறகு, பிற்காலத்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு 
களிலும்‌ ஓலைச்சுவடிகளிலுமே மீண்டும்‌ கூட்டெழுத்துகள்‌ 
காணப்படுகின்றன. 
காலம்‌ : இக்கல்வெட்டின்‌ பெரும்பாலான எழுத்துகள்‌ பூலாங்‌ 
குறிச்சிக்‌ கல்வெட்டைப்‌ பின்பற்றியுள்ளதாலும்‌, சில எழுத்துகள்‌ 
மேலும்‌ சிறிது வளர்ச்சியுற்றிருப்பதாலும்‌, இது சுமார்‌ ௧,பி. 5ம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியிலோ அதற்குச்‌ சற்றே பின்னரோ பொறிக்கப்‌ 
பட்டது என்று கொள்ளலாம்‌. 
பொருள்‌ : இக்‌ கல்வெட்டின்‌ பொருளைக்‌ காண்பதற்கு இதன்‌ 
வாசகத்தைப்‌ பின்வருமாறு சந்தி பிரித்து வாசிக்க வேண்டும்‌. 

முூகையூரு மேற்சேரி - இட்டு - ஆடி-க்கரு[அீ கிய கோ 

இச்‌ சொற்களின்‌ பொருளைத்‌ தனித்தனியே கீழ்க்கண்டபடி 
விளக்கலாம்‌. 


மூகைதுரு  முகையூர்‌. விழுப்புரம்‌ - திருக்கோயிலூர்‌ 
சாலையில்‌ விழுப்புரத்திலிருந்து 23 க. மீ. தரத்தில்‌ முகைமூர்‌ என்ற 
ஊர்‌ உள்ளது. இதுவே இந்த நடுகல்லில்‌ குறிப்பிட்டுள்ள ஊரா 
என்று சொல்லவியலாது. அப்படியானால்‌ இந்த நடுகல்‌ அங்கிருந்து 
தொலைவிலுள்ள அரசலாபுரத்திற்குக்‌ கொண்டு செல்லப்பட்டது 
ஏன்‌ என்று தெரியவில்லை. 


ஆவணம்‌, இதம்‌ 8, 1997 13 


மேதி சேறி: ஊரின்‌ மேற்குப்பகுதி. அக்காலத்தில்‌ பெரிய 
ஊர்களில்‌ மேற்சேரி என்றும்‌ £ீழ்ச்சேரி என்றும்‌ இரு பகுதிகள்‌ 
இருந்தன போலும்‌. அடுத்துவரும்‌ இந்த ஊர்‌ கோழிக்கல்லில்‌ 
'தழ்ச்சேரி' குறிப்பிடப்படுவதைக காண்க. 

ட்டி: முன்னிட்டு, முன்நிறுத்தி. 

ஆடி - விளையாடி, போராடி, வெற்றிபெற்று ' ஆகிய மூன்று 
பொருள்களுமே இங்கு பொழுந்தி வருகின்றன. 

கரு[கிகய - 'கறாக்கிய' என்று ஒற்று மிகுந்து வாசிக்க 
வேண்டும்‌. கருக்கு: 'பொறித்த சித்திரம்‌ ' (தமிழ்‌ அகராதி). தஞ்சைப்‌ 
பெரிய கோயில்‌ கல்வெட்டில்‌ காணப்படும்‌ கருக்கு ' என்ற சொல்‌ 
“ஓas-relief” (புடைப்புச்‌ சிற்பம்‌) என்று மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ளது. (தென்னிந்தியக்‌ கல்வெட்டுக்கள்‌, தொகுதி பக்‌ 2, 5, 
11). இதே சொல்‌ மலையாளத்தில்‌ “கருக்குப்பணி* என்றும்‌, 
கன்னடத்தில்‌ கறு, கருவிடு' என்றும்‌, தெலுங்கில்‌ £கறாகு, கழுவு' 
என்றும்‌ இன்று வரை வழக்கத்தில்‌ உள்ளது (DEDR. 1280)" 

மே. பொதுப்பெயர்‌. சேவலுக்குப்‌ பொருந்தும்‌. 

மூகையூர்‌ என்ற ஊரின்‌ மேற்சேரி நடத்திய கோழிப்போரில்‌ 
வென்று (இறந்துபட்ட) சேவற்‌ கோழிக்கு நினைவுச்‌ சின்னமாக 
எழுப்பிய நடுகல்லில்‌ பொறிக்கப்பட்ட சிற்பம்‌ என்பது 
இக்கல்வெட்டு வாசகத்தின்‌ பொழிப்புரையாகும்‌. 


1:2 இந்தளூர்‌ கோழிக்‌ கல்‌ 

செங்கற்பட்டு மாவட்டத்தில்‌ அச்சரப்பாக்கத்துக்குத்‌ 
தென்கிழக்கில்‌ சீ தி. மீ. தூரத்தில்‌ இந்தூர்‌ என்ற சிற்றூர்‌ உள்ளது. 
இங்குள்ள செங்கழுநீர்ப்‌ பிள்ளையார்‌ கோயிலின்‌ நுழைவாயிலின்‌ 
வலப்புறம்‌ சாலையோரமாக ஒரு நெல்‌ நடப்பட்டுள்ளது. இச்‌ 
கல்வெட்டை முதன்முதலில்‌ கண்டு பிடித்தவர்‌ அச்சரப்பாக்கம்‌ 
தமிழாசிரியர்‌ தாமரைக்‌ கண்ணன்‌ ஆவார்‌. இக்கண்டுபிடிப்பை 
1971ல்‌ சென்னையில்‌ நடைபெற்ற செங்கை மாவட்ட வரலாற்றுக்‌ 
கருத்தரங்கில்‌ நடன. காசிநாதன்‌ தொல்லியலாளர்‌ கவனத்துக்குக்‌ 
கொண்டு வந்தார்‌. £ அதே ஆண்டின்‌ இறுதியில்‌ சென்னையில்‌ 
நடைபெற்ற தமிழ்நாட்டு வரலாற்றுக்‌ கருத்தரங்கில்‌ தாமரைக்‌ 


14 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


கண்ணன்‌ இந்த நடுகல்லைப்‌ பற்றிய ஒரு விரிவான ஆய்வுரையை 
வாசித்தளித்தார்‌.” 


இந்த நடுகல்லின்‌ உயரம்‌ 68 செ.மீ.; அகலம்‌ 61 செ.மீ. 
இக்கல்லின்‌ முன்புறம்‌ ஒரு சேவல்‌ கம்பீரமான தோற்றத்துடன்‌ 
புடைப்புச்‌ சிற்பமாகச்‌ செதுக்கப்பட்டுள்ளது. அதன்‌ முதுகுப்‌ 
புறத்துக்கு மேலே இரண்டு வரிகளாலான ஒரு கல்வெட்டு பொறிக்‌ 
கப்பட்டுள்ளது (படம்‌ 3: மசிப்படி). எழுத்துகள்‌ மிகவும்‌ தேய்ந்து 
இருந்தபோதிலும்‌ அவற்றைத்‌ தெளிவாகப்‌ படிக்க முடிறெது. 


மேற்கூறிய இரு அறிஞர்களும்‌ இக்கல்வெட்டைப்‌ 
பின்வருமாறு வாசித்துள்ளனர்‌: 


1:2: 1. கீழுச்சேர்க்‌ கி dn 
2. கொத்த 


இதற்கு அவர்கள்‌ “தானியங்களைக்‌ கொத்தித்‌ தின்னும்‌ 
கோழி: என்று விளக்கம்‌ அளித்துள்ளனர்‌. மேலும்‌ தாமரைக்‌ 
கண்ணன்தம்‌ கட்டுரையில்‌, '&ீழச்சேரிக்‌ கோழி பகைக்‌ கோழியைப்‌ 
பொட்டலாகப்‌ போகுமாறு, அதாவது சிறகுகளெல்லாம்‌ சிதைந்து 
போகுமாறு கொத்தி வீரப்போர்‌ புரிந்தது” என்ற விரிவான 
விளக்கத்தையும்‌ தந்திருக்கிறார்‌. இவ்விரு அறிஞர்களும்‌ இக்‌ 
கல்வெட்டின்‌ எழுத்தமைதியிலிருந்து இது சுமார்‌ இ.பி. 7 ஆம்‌ 
நூற்றாண்டைச்‌ சார்ந்தது என்றும்‌ கூறியிருக்கிறார்கள்‌. 

சென்ற சில ஆண்டுகளில்‌ நான்‌ இந்தளூருக்கு மூன்று முறை 
சென்று இக்‌ கல்வெட்டை நேரில்‌ ஆய்வு செய்தேன்‌. (படம்‌ 4: கல்லி 
லிருந்து நேரடியாக விளம்பிய வரைபடம்‌). இவ்‌ ஆய்வின்‌ அடிப்‌ 
படையில்‌ இக்‌ கல்வெட்டின்‌ திருந்திய வாசகம்‌ பின்வருமாறு: 

1:2:ஆ 1. கிழச்செரிக்‌ கொழிபொ 
2. ற கொறறி ப 

இதைக்‌ '&ழ்ச்சேரிக்‌ கோழி பொற்கொற்றி' என்று வாசிக்க 

வேண்டும்‌. ச | 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 15 


எழுத்தமைதி - 

(1) முதல்‌ வரியில்‌ ச்‌, க்‌ என்ற மெய்களுக்குப்‌ புள்ளிகள்‌ 
இடப்பட்டுள்ளன. இரண்டாவது வரியில்‌ றகரமெய்களுக்குப்‌ 
புள்ளியில்லை. 


(11) முதல்‌ வரியின்‌ கடைசி எழுத்தான பொ-கரத்தில்‌ 
உயிர்மெய்க்‌ குறியீடு இடதுபுறம்‌ நீண்டும்‌ வலதுபுறம்‌ குறுகியும்‌ 
உள்ளது. இதற்குக்‌ காரணம்‌ முதல்‌ வரி கல்லின்‌ வலதுபுற விளிம்பு 
வரை எழுதப்பட்டு மேலும்‌ இடமின்மையால்‌ வலது புற 
உயிர்மெய்க்‌ குறியீடு குறுக்கப்பட்டுள்ளது. (நான்‌ இந்த எழுத்தை 
முதலில்‌ “பெ” என்று தான்‌ வாசித்திருந்தேன்‌). 


(111) ழ-கரத்தின்‌ “வால்‌' வளைந்துள்ளபோதிலும்‌ இதை (ழு' 
என்று எடுத்துக்கொள்ளாமல்‌ “ழ” என்றே வாசிக்கலாம்‌. ஏறத்தாழ 
இதே அமைதியில்‌ தமிழ்‌ - பிராமியில்‌ ழ-கரத்தின்‌ ஒரு வகை 
காணப்படுகிறது. 


(1) இ-கர, ஈ-கார உயிர்மெய்க்‌ குறியீடுகளில்‌ வேற்றுமை 
இல்லை. 


(1) முதல்‌ வரியில்‌ கொ-கரத்தின்‌ உயிர்மெய்க்‌ குறியீடு 
தமிழ்‌-பிராமி முறையிலும்‌, இரண்டாவது வரியில்‌ அதே எழுத்தின்‌ 
உயிர்மெய்க்‌ குறியீடு வட்டெழுத்து முறையிலும்‌ அமைந்துள்ளன. 
இதிலிருந்து இக்கல்வெட்டு இவ்விரு எழுத்துமுறைகளின்‌ இடைப்‌ 
பட்ட காலத்தைச்‌ சேர்ந்தது என்று தெரிகிறது. 


காலம்‌ : அரசலாபுரம்‌ கோழிக்‌ கல்லுடன்‌ ஒப்பிடும்போது, 
இந்தளூர்‌ கோழிக்கல்‌ ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு பிந்தையது என்று 
கொள்ளலாம்‌. என்‌ கணிப்பின்படி இந்தளூர்க்‌ கல்வெட்டு சுமார்‌ 
கி.பி.6 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகும்‌. 
பொருள்‌ 

கழ்ச்சேரி: ஓர்‌ ஊர்‌ அல்லது ஊரின்‌ கிழக்குப்பகுதி. அரசலா 
புரத்துக்‌ கோழி மேற்சேரியிலும்‌, இந்தளூர்க்கோழி &ழ்ச்சேரியிலும்‌ 
16 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இருந்தன என்பது இக்‌ கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கும்‌ சுவையான 
செய்திகளாகும்‌. இந்தளூருக்கு வடகிழக்கில்‌ சுமார்‌ 15 கி.மீ. தூரத்‌ 
தில்‌ செய்யூருக்கு அருகில்‌ ழச்சேரி என்ற ஊர்‌ இப்பொழுது உள்ள 
தாகத்‌ தாமரைக்கண்ணன்‌ தம்‌ கட்டுரையில்‌ குறிப்பிட்டி ருக்கிறார்‌. 


பொற்கொற்றி: சேவலின்‌ பெயர்‌. பொன்‌ கொற்றி என்று 
சந்தி பிரியும்‌. இதிலிருந்து போர்க்கோழிகளை வளர்த்தவர்கள்‌ 
அவற்றுக்குச்‌ செல்லமாகப்‌ பெயர்சூட்டியிருந்தனர்‌ என்று தெரிந்து 
கொள்கிறோம்‌. கொற்றி என்பது கொற்றவைக்கு மற்றொரு 
பெயராகும்‌. கொற்றவை வெற்றித்‌ தெய்வம்‌ என்பதால்‌ இப்பெயர்‌ 
சூட்டப்பட்டிருக்கலாம்‌. மேலும்‌ * கொற்(றி) என்ற சொல்லே 
பழங்குடி திராவிட மொழிகளில்‌ “சேவல்‌, கோழி” என்ற பொருளில்‌ 
இன்றும்‌ வழங்கி வருகிறது. (கோண்டி : 'கொற்‌, கொர்ர்‌'; கொண்ட: 
“கொறு': கொலாமி: “கொர்‌'; பார்ஜி: 'கொர்ர்‌:; மீட்டுருவம்‌. 
* கொற்ற-, “சேவல்‌, கொழி”, DEDR 2160]. பழந்தமிழ்‌ 
இலக்கியங்களிலும்‌ நிகண்டுகளிலும்‌ கையாளப்படவில்லை 
என்றும்‌ மேற்கூறிய திராவிட மொழிகளின்‌ ஒப்பாய்வின்‌ 
அடிப்படையில்‌ பண்டைத்‌ தமிழிலும்‌ இடைக்காலம்‌ வரை மக்கள்‌ 
பேச்சுமொழியில்‌ 'கொற்றி' என்ற சொல்‌ “கோழி: என்ற பொருளில்‌ 
வழங்கியது என்று கொள்ள இடமுண்டு. 


1:3 பண்டைத்‌ தமிழகத்தில்‌ கோழிப்‌ போர்‌ 
கோத” சென்றி: 


பண்டைத்‌ தமிழகத்தில்‌ ஏறுதழுவுதல்‌ போன்றே கோழிப்‌ 
போரும்‌ ஒரு வீர விளையாட்டாகவும்‌ பொழுது போக்காகவும்‌ 
கருதப்பட்டது. ஐயனாரிதனார்‌ இயற்றியுள்ள புறப்பொருள்‌ 
வெண்பாமாலையில்‌ “கோழி வென்றி என்ற தலைப்பில்‌ பின்‌ 
வரும்‌ அழகிய வெண்பா உள்ளது (பெருந்திணைப்‌ படலம்‌, 248)" 

பாய்ந்தும்‌ எறிந்தும்‌ படிந்தும்‌ பலகாலும்‌ 

காய்ந்தும்‌ வாய்க்‌ கொண்டும்‌ கடுஞ்சேவல்‌ - ஆய்ந்து 

நிறங்கண்டு வித்தகர்‌ நேர்விட்ட கோழிப்‌ 

புறன்கண்டும்‌ தான்வருமே போர்க்கு. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 17 


இந்நூலின்‌ பழைய உரையிலிருந்து தமிழில்‌ கோழி நூல்‌ 
ஒன்று இருந்தது என்றும்‌ இத்துறையில்‌ வல்லுநர்‌ போர்க்‌ 
கோழிகளின்‌ திறமறிந்து தரம்‌ பிரித்தனர்‌ என்றும்‌ அறிகிறோம்‌. 
மேற்சேரிக்‌ கோழியும்‌ கீழ்ச்சேரிக்‌ கோழியும்‌: 

தொல்காப்பியம்‌ சேனாவரையர்‌ உரையில்‌ 'மேற்சேரிக்கோழி 
அலைத்து 8ழ்ச்சேரிக்‌ கோழி அலைப்புண்டது ' என்று எடுத்துக்‌ 
காட்டாகக்‌ குறிப்பிடுகிறார்‌ (தொல்‌. சொல்‌. கிளவி. 60).” நன்னூ 
லுக்கு உரை எழுதிய சங்கர நமச்சிவாயரும்‌ 'மேலைச்சேரிச்‌ சேவல்‌ 
அலைத்ததென்ற துணையானே 8ழைச்சேரிச்‌ சேவல்‌ அலைப்‌ 
புண்டது' என்று எடுத்துக்காட்டாகக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ 
(நன்னூல்‌ சூத்திரம்‌ 402).'* இவ்விலக்கியச்‌ சான்றுகளுக்கு வலி 
வூட்டி புறச்சான்றுகளாக இப்பொழுது அரசலாபுரம்‌ மேற்‌ சேரிக்‌ 
கோழியும்‌ இந்தளூர்‌ கழ்ச்சேரிக்‌ கோழியும்‌ நடுகல்‌ கல்வெட்டு 
களில்‌ மூலம்‌ கிடைத்திருப்பது அறிந்து இன்புறத்‌ தக்கது. 
சேரிக்‌ கோழியும்‌ குப்பைக்‌ கோழியும்‌: 


குறுந்தொகை 3505ம்‌ பாடலில்‌ கோழிப்போரைப்‌ பற்றிய ஒரு 
சுவையான குறிப்பு கிடைக்கிறது.” 


உய்த்தனர்‌ விடாஅர்‌ பிரித்து இடை களையார்‌ 
குப்பைக்‌ கோழித்‌ தனிப்போர்‌ போல 


சேரிக்கோழிகளின்‌ போரைக்‌ காண ஊர்‌ மக்கள்‌ திரளாகக்‌ 
கூடுவார்கள்‌; கோழிகளை மேலும்‌ கடுமையாகப்‌ போரிட உசுப்பி 
(உய்த்து) விடுவார்கள்‌; போரில்‌ களைத்துப்போன கோழிகளைப்‌ 
பிரித்தும்‌ விடுவார்கள்‌. ஆனால்‌ குப்பைமேட்டில்‌ தானியம்‌ 
கொத்தித்‌ தின்னும்‌ கோழிகள்‌ தம்முள்‌ போரிட்டுக்‌ கொண்டால்‌ 
அதை எவரும்‌ பொருட்படுத்தமாட்டார்கள்‌. நோயினால்‌ தனிமை 
யில்‌ வருந்தும்‌ ஒரு நங்கைக்கு இது உவமையாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. இச்சுவையான பாடலைப்‌ பாடிய புலவரின்‌ பெயர்‌ 
தெரியாமையால்‌, தொகுத்தவர்கள்‌ பாடலில்‌ வரும்‌ சிறப்பான 
பகுதியிலிருந்து இவருக்குக்‌ 'குப்பைக்‌ கோழியார்‌' என்றே பெயர்‌ 
சூட்டிவிட்டார்கள்‌."* 


18 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


அரசலாபுரம்‌ கோழிக்கல்லின்‌ மசிப்படத்தை வழங்கிய மையத்‌ 


தொல்லெழுத்தியல்‌ துறை முதல்வர்‌ டாக்டர்‌ எம்‌.டி. சம்பத்‌ அவர்களுக்கும்‌, இந்த்‌ 
கோழிக்கல்லின்‌ மசிப்படத்தைத்‌ தந்துதவிய தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ 
துறைத்தலைவர்‌ நடன காசிநாதன்‌ அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி உரித்தாகிறது. 


GALL 


த்‌ 


10. 


277. 
12. 


13. 
14. 


இரா. நாகசாமி, செங்கம்‌ நடுகற்கள்‌, 1972; Seminar on Hero-stones, 1974; 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை, சென்னை. 

திம்‌ பாண்டிச்சேரி பதிப்பு, 13-11-1991, பக்‌. 5. 

கொடுமுடி சண்முகன்‌, தட்டச்சப்படி, 13-12-1991. 

௪. ராஜவேலு, 1150110140 from Arasalapuram', Journal of the Epigraphical Society 
of India, Vol.XXII, 1996, பக்‌. 8-89, (இக்கட்டுரை வெளியான பிறகு இதன்‌ ஆசிரியர்‌ 
தாம்‌ முகையுமு (முகையூர்‌) என்றே சரியாகக்‌ குறிப்பிட்டிருந்ததாகவும்‌, இதழில்‌ 
பிழை. பட அச்சாகியுள்ளது என்றும்‌ என்னிடம்‌ கூறினார்‌. 

படங்கள்‌ 2, 2: இவை கல்வின்மீது மெல்லிய தாள்களைப்‌ பரப்பி நேரடியாக 
விளம்பிய வரைப்டங்கள்‌ (71௮/95); கண்படிகள்‌ அல்ல. 

பி. வெங்கடேசன்‌, An Early Inscription from Paraiyanpattu’, Epigraphia Indica, 
XLII (2977-78: 1992}, Li. 174-76. 


DEDR : Dravidian Etymological Dictionary, Second Rev. Edn, T. Burrow & 
M.B. Emeneau, Oxford, 1984. 


நடனகாசிநாதன்‌, 'தொண்டை மண்டலத்தில்‌ அண்மைக்காலக்‌ கண்டுபிடிப்புகள்‌”, 
செக்கை மாவட்ட வரலாற்றுக்‌ கருத்து, பதிப்பாசிரியர்‌: இரா. நாகசாமி 
(வரலாற்றுப்‌ பேரவை, சென்னை, 1978) பக்‌. 86-87. 

தாமரைக்கண்ணன்‌, 'நடுகல்‌ கண்ட கீழ்ச்சேரிக்கோழி!, த.ம. வு 
கருததறக்கு, பதிப்பாசிரியர்‌: இரா. நாகசாமி (வரலாற்றுப்பேரவை, சென்னை 1979) 
பக்‌.120-29. (என்‌.கட்டுரையின்‌ கடைசிப்பகுதியில்‌ மிகவும்‌ சுருக்கமாகக்‌ 
குறிப்பிட்டிருக்கும்‌ இலக்கிய மேற்கோள்களை மேலும்‌ பல விவரங்களுடன்‌ 
தாமரைக்‌ கண்ணன்தம்‌ கட்டுரையில்‌ முன்னரே தந்துள்ளார்‌). . 

மொன்‌ வெொண்டா மால்‌ (ஜலமும்‌ உரையும்‌], ௨. வே. சாமிநாதையர்‌, முதல்‌ 
பதிப்பு, சென்னை, 1991. 


தொல்காப்பியம்‌, சேனாவரையர்‌ உரை. 


தன்னால்‌ (மூலமும்‌ சங்கர நமச்சிவாயர்‌ உரையும்‌], உ.வே. சாமிநாதையர்‌, ஆம்‌ 
பதி.ப்.ப, சென்னை, 199]. 


குறு தாகை (மூலம்‌), எஸ்‌. ராலும்‌ பதிப்பு, சென்னை, 1957. 


சங்க காலச்‌ கெப்‌ பெயர்கள்‌, மொ.அ.துரை அரங்கசாமி, சென்னை, 1960, 
பக. 28-31. 


- ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 19 


2. விழுப்புரம்‌ இராமசாமி படையாட்சியார்‌ 
மாவட்டத்தில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌. 





சி. வீரராகவன்‌, மங்கையர்க்கரசி வீரராகவன்‌, விழுப்புரம்‌. 
2:1 விழுப்புரம்‌ இராமசாமி படையாட்சியார்‌ மாவட்டம்‌, 
சங்கராபுரம்‌ வட்டம்‌, பாக்கம்‌ ஏரி மதகுக்கு அருகில்‌ உள்ளது. 
பல்லவ அரசன்‌ சிம்மவிஷ்ணு, யா.24, ..574(2) 
ஊர்‌ ஆநிரை கவர்ந்த அன்று சேடாரு என்பவனின்‌ மகன்‌ கட்டி 
இறந்து பட்டமைக்கு எடுக்கப்பட்ட நடுகல்‌. 
7, CsrAorw Fis 044007 [2007] 
. வரும [றி] கு BOLE 
. தம்கலுது இல்லார்‌ 80 சகர 


ஞ்‌ 

2. 

2 ட EGC] wa 
2. கண்‌ கட்ட மறிந்து பட்டான்‌ 
6 


கீறி, 


2:2 விழுப்புரம்‌ இராமசாமி 
படையாட்சியார்‌ மாவட்டம்‌, 
திண்டிவனம்‌ வட்டம்‌, ஓங்கூர்‌ 
கிராமம்‌, ஏரிக்கரைக்கு அரு 
கில்‌ உள்ள முருகன்‌ கோயில்‌. 
கி.பி. சுமார்‌ ஐந்து அல்லது 
ஆறாம்‌ நூற்றாண்டு. 
இதுவரையில்‌ கிடைத்துள்ள 
வட்டெழுத்து பொறிப்புகள்‌ 
உள்ள நடுகற்களில்‌ இந்நடுகல்‌ 
லில்‌ உள்ள வாசகம்‌ மிகவும்‌ 
குறைந்த சொற்களால்‌ ஆனது. 
கொற்றன்‌ மகன்‌ ஊறன்‌ ஆற்றிய 
வீரச்‌ செயலுக்கு எடுக்கப்பட்ட 
நடுகல்‌ ஆகும்‌. 

ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 





20 


1. 6௧7... கெொரற்றன்‌ 
2. WG 2D ஸ்‌ 


2:3 வட ஆர்க்காடு அம்பேத்கர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ 
வட்டம்‌, பள்ளூர்‌ கிராமம்‌, தொடக்கப்பள்ளிக்கு அருதில்‌ 
உள்ள நவகண்ட சிலைக்கல்‌. 


முதற்‌ பராந்தகன்‌, இ. பி.907-955 


பழங்காலத்தில்‌ மன்னன்‌ நலன்‌ பொருட்டும்‌, மக்கள்‌ நலன்‌ 
பொருட்டும்‌, நாட்டு நலன்‌ பொருட்டும்‌, ஊர்நலன்‌ பொருட்டும்‌ , 
வேண்டுதலின்‌ பேரில்‌ தன்‌ உடலை ஒன்பது இடங்களில்‌ அரிந்து 
கொண்டு உயிரை மாய்த்துக்‌ கொள்ளும்‌ முறை வழக்கத்தில்‌ 
இருந்து வந்தது. இதனை நவகண்ட பலி என அக்காலத்தில்‌ வழங்கி 
வந்தனர்‌. 


பலகைக்‌ கல்லால்‌ 
3: ஆன இந்‌ நவகண்ட 
3 சிலையில்‌ அமர்ந்த 
எ நிலையில்‌ உள்ள 
வீரனின்‌ உருவம்‌ தன்‌ 
தலைமுடியை அருகில்‌ 
நடப்பட்டுள்ள கழி 
ஒன்றில்‌ கட்டப்‌ பட்டும்‌ 
தலை அரிந்து கொண்ட 
பின்‌ அந்த ரத்தில்‌ 
தொங்குவது போலவும்‌ 
செதுக்கப்‌ பட்டுள்ளது. 





பலகைக்‌ கல்லின்‌ 
பின்பக்கத்தில்‌ எழுத்துக்‌ 
கள்‌ இருந்து சிதைந்த 
நிலையில்‌ காணப்‌ 
படுகின்றது. மன்னன்‌ 
பெயர்ம்ட்டும்‌ உள்ளது. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 21 


£, DDI an Csaba 
22 (UAWDG)... WG 
2-10. ... 
2:4 விழுப்புரம்‌ இராமசாமி படையாட்சியார்‌ மாவட்டம்‌, 
விழுப்புரம்‌ வட்டம்‌, புராணசிங்குபாளையம்‌ என்னும்‌ ஊரில்‌ 
ஏரி மதகுக்கருகில்‌ உள்ள தூம்பு 
கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டு. 
திருவாசல்‌ அல்லது தூம்பு செய்யப்பட்டமை. 


1. கிற்வுறற்றி [நீ சாத்துந்‌ கண்‌ 
2. Tl CAUTILLDIWG 
2. இச்‌ நவரசம்‌ wisn 





22 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


2. புதிய குமிழிக்கல்வெட்டுகள்‌ 


கரு. இராசேந்திரன்‌, மேலப்பனையூர்‌ 
3:7 பசும்பொன்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌ மாவட்டம்‌, திருப்‌ பத்தூர்‌ 
வட்டம்‌, எஸ்‌.எஸ்‌. கோட்டை என்ற சத்ரு சம்காரக்‌ கோட்டை 
சியமுத்துக்கண்மாயின்‌ பெரியமடைத்‌ தூணில்‌ உள்ள கல்வெட்டு. 
கி. பி. 8-9ஆம்‌ நூற்றாண்டு. 
நல்லூர்‌ பெருந்தச்சன்‌ என்பவர்‌ மடை செய்தது பற்றியது. 
7, பநுநீ.நஸ்லாரர்‌ 
2. ugha 
2. தீர்பு மாற... 
3:2 மேற்படி மாவட்டம்‌, மேற்படி வட்டம்‌, செண்பகம்‌ பேட்டை 
வளநிக்‌ கண்மாயின்‌ பெரியமடையிலுள்ள இணைப்புக்‌ கல்லில்‌ 
உள்ள கல்வெட்டு. 
கி.பி. 13ஆம்‌ நூற்றாண்டு. 
மடை செய்தது பற்றியது. 
7, oad Wf இ.ம்‌.மஸ.. 
நோக்கிக்‌ கால்‌ நாட 
ற, நசற,ம.யாரம்‌ Apo 


MNCL 


இ ல 19 


DOMED 

6. வுயக்கல்‌ 
38:3 புதுக்கோட்டை மாவட்டம்‌, குளத்தூர்‌ வட்டம்‌, வயலோகம்‌ 
பெரிய கண்மாயின்‌ பெரிய மடையிலுள்ள தூண்‌ கல்வெட்டு. 
கி. பி. 10ஆம்‌ நூற்றாண்டு. 

தீரங்காடி என்பவர்‌ மடை செய்தது பற்றியது. 

1. குற்றி நீ 

2, GWG 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 23 


2 ரசப்‌ 
42, தகு.மீறறி 
38:4 அதே ஊர்‌ பெரிய கண்மாய்‌ வடக்கு மடையின்‌ தூணில்‌ உள்ள 
கல்வெட்டு. 
கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 
தன்காடபீமன்‌ என்பவர்‌ மடை (மணவாளக்கால்‌) செய்தது 
பற்றியது. 
1. ஸ்வஸ்தி இம 
2. லாரும்‌ 
2. குந்‌ காட பீமன்‌ ௨ 
3:5 புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, அரமலை என்ற 
ஊருக்குத்‌ தென்புறத்திலுள்ள அய்யனார்கோவில்‌ மலையில்‌ 
சுவாமி சிலைகளிருக்குமிடத்திற்கு அருகில்‌ பாறையிலுள்ள 
கல்வெட்டு 
தி.பி. 1547. 


அரசமீகாமன்‌ நிலையில்‌ இருந்த வலையர்க்கு, சவம்‌ 
அடக்கம்‌ செய்வதற்கும்‌ துறை ஆற்றுவதற்கும்‌ சுழுந்து 
இடவேண்டாம்‌ என்று அவ்வூரார்‌ ஆணையிட்டது பற்றியது. 
7, சகாத்தும்‌ 1469 0122ம்‌ செல்லா நின்ற ஆனந்த வருஷம்‌ 
FIG 2.2. அரசம்‌.) ODN A 
2, WWD 20g Cpnld CWDULG MY MUDD நன்ற ற,யமம்‌ 
இட்டபடிக்கு சவம்‌ அடக்கிற்தும்‌ துற ஆற்றுிறகுபம்‌ 
2. மியான்‌ கரைக்கு சுழுந்து இட ண்டர்‌ ஏன்று 
சட்டன்‌ இட்பிக்‌ குடுத்தபடிக்க அரச மகர 
4. முன்நிலை ஊரவர்‌ செொற்படிக்கு வாழைக்குறீச்‌ சி 
(gL WI... AUG த்து ௨. 
8:6 புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, பொன்ன 
மராவதி நகர்‌, வலம்புரி வடுகநாதன்‌ உயர்‌ நிலைப்பள்ளிக்கு 
அருகிலுள்ள சந்திவீரன்‌ கல்லில்‌ உள்ள கல்வெட்டு. 


24 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இ. பி. 7462-63 


சமர கோலாகல நல்லூர்‌ என்ற ஊருக்கு மாவலிவாணர்‌ 
சுந்தரத்‌ தோளுடையார்‌ அடைக்கலம்‌ (ஆசிரியம்‌) கொடுத்தது. 


J. UW DY சர. பார 13. yas Vy 

2. Df UAL Gd 14 மறுபாரகு Woah 

2. 62 Wp gan 15. WADTITETOT LS 

2. யார்‌ GILL G07 16. கர WIE GL 

2. LDIG TWIG 77. UL LDTTE 

6. aL நாழி 18. கரத்தரம்‌ ரீ By 

J. GL AGIA Vis 19. LSIGILS DIANE வாராரு ரபா 
4. க்சுகன்‌ வேதியர்‌ 20. GWG Hh BDE CBT OL 
J. SIA சமர 21. Wali ET WNT 

10. CIN BI சீரான மபா 

77, சர GILT 22, ....ச 2072780754) DI 
12. .பார2 CEILI 23... படட்டமரறுங்கரத்த்‌ .... 


8:7 புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, செவ்வலூர்‌ 
சேகரம்‌ மலையடிப்பட்டி அந்நூத்தன்‌ கண்மாய்க்‌ கரை ஓரத்திலுள்ள 
சிறிய பாறையில்‌ உள்ள கல்வெட்டு. 

கி.பி. 1௧ஆம்‌ நூற்றாண்டு 

முழுமையாக இல்லை. 

7, நமத goons SL 

2. சுர 82.7207௧297.பபட்ட..மர 

2. ஐத்‌ கரக்கும்‌... YaST 

2. GTDC ௪72000) நின்றார்‌ 

2. WIA வாரோரத ,ரரயார்கு theo 

6. IBID FONG 1398 

7. மம்‌ ௨... வருவம்‌... 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 25 





4. சாலைக்கிராமம்‌ பாண்டியர்‌ 
கல்வெட்டுகள்‌ 


சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 


பசும்பொன்‌ தேவர்திருமகன்‌ மாவட்டம்‌, இளையான்குடி 
வட்டம்‌ சாலைக்கிராமத்தில்‌ புதிதாகக்‌ கட்டப்பட்ட சேதுமாகாளி 
அம்மன்‌ கோயில்‌ அருகில்‌ புதிய இரு கல்வெட்டுகள்‌ கிடைத்தன. 
இக்கல்வெட்டுகள்‌ பற்றிய செய்தியைத்‌ தெரிவித்தவர்‌. சாலைக்‌ 
கிராமத்தைச்‌ சேர்ந்த பொன்னுச்சாமி செட்டியார்‌ அவர்கள்‌. 

முதல்‌ கல்வெட்டு வட்டெழுத்தால்‌ ஆனது. கல்வெட்டு 
முழுமையாகக்‌ கிடைக்கவில்லை. காலம்‌ சுமார்‌ க.பி.10ஆம்‌ 
நூற்றாண்டு, இரண்டாம்‌ கல்வெட்டு 4. பி.13ம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ 
எழுத்துக்களால்‌ ஆனது. மன்னன்‌ பெயரோ மெய்க்£ர்த்தியோ 
இடம்‌ பெறவில்லை. பஞ்சாங்கக்‌ குறிப்புகளைக்‌ கொண்டு 
முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரன்‌ (கி.பி. 1190-1216) காலத்தது 
எனக்‌ கருதலாம்‌. 


4:1. வட்டெழுத்து, கி.பி.70ஆம்‌ நூற்றாண்டு. 


த நலிக்க்‌ னி 2. வம்‌ LL 
2. WALT AD 6. AWG pL 
2. HEI ble 7. Gas நி 

2. பராய Op மி. மல 


4:2 முதல்‌ சடையவர்மன்‌ குலசேகரன்‌, யா. 13 11 (இ.பி.1214) 


திருவாய்க்குலத்‌ தெம்பெருமான்‌ கோயிலுக்கு சில உள்ளூர்‌ 
வரிகள்‌ நீக்கி சாலைக்கிராம சபையார்‌ கொடுத்தமை. சபையின்‌ சில 
உட்குழுக்களும்‌ இதில்‌ ஈடுபட்டன. 


27. WIG பதின்‌ ஸ்‌ 

2. ™ DIAG Fi Sn 

2. NWN கண்ணி 

2.  தரயுற்று௮மர.ப 

2. தீத்து சபர்ுரிழாம்‌ சர்‌ 


26 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


27] 
ம. 
க 
12 
742 
272, 
16. 
17. 
18. 
19. 
20. 
21. 
22. 
202, 
22 
25. 
26. 
அ 
28. 
<9. 
30. 
a7. 
22 
22, 
22 
22, 
26. 
27. 
26. 


ஆஃ 6 4 


GYD DD ரோகி 
கார்‌ BID OY bp Lo 
தற்‌.மதே.யபம்‌ LSD pw 
DB 0.70. பம்‌ ௧0 

ற. பதஞுச்‌ FONDS பண்ணற 
CFG LDL Gaurd Feu 


CAT PaiarmwaGanம இ 
2h pC சோரம்‌ Sagan : 


WOVG CBD GWIDIGG 
த DENT 000707 
GOSS LTD 
DDG 

0 FDADL UNL 

LDV GSD ரரி 

0 அரைய Gy 

O DIPS 

DUDS MLN, றி 

CUTE EEG ௧ 
திழரல்லையும்‌ மீழச/ மூ 
FP இறு2.௧ Car As 
DOIG Salaugiyd 
DDD GIICLIGLILIL LT 
NUL ACG EE 
OVID BDL AGL 
இரண்டு. Who சந்திரா 
த்தல்‌ Disa 
5 WWD! கதா 

1D OTM OOS CSND 
இத்தீமுவாய்க்குலத்‌ 

EBD GIDE மறற 
TVEDL மும்‌ Dl, 
FDLIDG LOTT bli 
CORLL Cours Fw Carn gpl. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


27 


5. முதலாம்‌ பராந்தக சோழன்‌ 
மேலப்‌ பழுவூர்க்‌ கல்வெட்டு 





சூ. சுவாமிநாதன்‌, மைசூர்‌. 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, உடையார்பாளையம்‌ வட்டம்‌, 
மேலப்பழுவூர்‌ அகஸ்தீஸ்வரர்‌ கோயிலினுள்‌ அமைந்த 
சோனளேசுவரர்‌ கோயிலின்‌ வடக்குச்‌ சுவர்‌. (இக. 1924, எண்‌ 386) 
முதலாம்‌ பராந்தக சோழன்‌, யா.40 (க. பி.947) 
அவதிகந்தர்ப்ப ஈசுவரர்‌ கோயிலைச்‌ சார்ந்த நடன 
மங்கையான (கூத்தப்பிள்ளை) நக்கன்‌ அய்யாற்றடிகள்‌ என்பார்‌ 
இக்கோயிலுக்கு உரிமையான (தேவதானமான) பொய்கை 
நாட்டிலுள்ள ஊரகன்குடி என்ற கிராமத்தில்‌ பாழாகக்‌ கடந்த 
. தான்கு மா நிலத்தை கோயிலிடமிருந்தே விலைக்கு வாங்கினார்‌. 
அந்திலத்தைத்‌ திருத்தி பண்படுத்தி நீர்நிலமாக மாற்றி இதனால்‌ 
வரும்‌ விளைச்சலை ஒரு நொந்தா விளக்கெரிப்பதற்கு 
இக்கோயிலுக்கே அளித்தார்‌. 
2. DUDS நீ முழுமை NETL CETLILIGCEET LGW பார 
2. ண்டு 10ஆவது குன்றக்‌ கூற்றத்து தே அதா ம்‌ Haug 
கத்தரி சசியா 
2. கீ முஹுத்து த POLAT LNT OL Disa 
OBL [எ] 
DOE அப்பாரற்ற ம AG pal Gs UOT PW bln ,தர- 
ம்‌. ட ஊரகன்‌ கட ACIDE LS ஏ , மரை லைக்கு 
677007 
மிகல்‌ ௮ம்‌ ய Bid pag ௦ம்‌ 
இதின்‌ Cuno போர pth (/க.ஈள்‌ரழி சற்த்ரரழித்த வத்‌ ரு சர 
தர அக்கு இரவும்‌ பகலும்‌ எாரிர்போம. ரணம்‌ Bis 


ஓஒ 86 0 ND 


LOL CW ழம்‌ இது .பற்‌.மரமறேச்‌ AT a. 


28 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


சோழர்‌ காலத்திய பொருளியல்‌ வரலாற்றில்‌ முதலாம்‌ 
பராந்தக சோழரின்‌ ஆட்சி குறிப்பிடத்தக்கது. இம்மன்னர்‌ 
காலத்தில்‌ ஏராளமான தரிசு நிலங்கள்‌ விளை நிலங்களாக 
மாற்றப்பட்டன. இவர்கல்வெட்டுக்களில்‌ கல்லி, வயக்கி, திருத்தி, 
மசக்கி போன்ற சொற்றொடர்கள்‌ மலிந்து காணப்படுகின்றன. 
இதே கோயிலிலுள்ள இவரது கல்வெட்டுக்கள்‌' கோயிலுக்கு 
உரிமையான பல பாழ்நிலங்களை பலரும்‌ விலைக்கு வாங்கி 


திருத்தி கோயிலுக்கு அளித்தனர்‌ என்று தெரிவிக்கின்றன. 


சோழ அரசை உருவாக்கிய விசயாலயனும்‌, முதலாம்‌ 
ஆதித்தனும்‌ போர்களிலேயே தங்கள்‌ ஆட்சியைக்‌ கழித்தனர்‌. 
முதலாம்‌ பராந்தக சோழனும்‌ பல போர்களில்‌ ஈடுபட்டிருந்தாலும்‌ 
இவனுடைய ஐம்பது கால நீண்ட ஆட்சி மக்களின்‌ பொருளாதார 
மேம்பாட்டுக்காக அமைந்திருந்தது. வேளாண்துறையில்‌ அதிக 
- கவனம்‌ செலுத்தப்பட்டது. பல சீர்திருத்தங்களும்‌, பல நிர்வாக 
அமைப்புகளும்‌ உருவாக்கப்பட்டன.” மூவேந்தர்‌ வேளார்‌ என்ற 
உயர்‌ அரசியல்‌ அலுவலர்‌ பதவியும்‌, புரவுவரி திணைக்களம்‌ என்ற 
அலுவலும்‌, வேளாண்துறையை ஒட்டி இவர்‌ காலத்தில்‌ உருவாக்‌ 
கப்பட்ட பதவிகளாகும்‌.” அல்லூர்‌, திருச்செந்துறை, நங்கவரம்‌, 
கீழ்பழுவூர்‌, திருத்தணி போன்ற பல ஊர்களில்‌ கிடைக்கும்‌ 
கல்வெட்டுக்கள்‌ ஆக்கப்பணிக்காகப்‌ பல தரிசு நிலங்கள்‌ 
விளைச்சலுக்கு கொண்டுவரப்பட்டதைத்‌ தெரிவிக்கின்றன.” 
இதனால்‌ கோயில்களும்‌ சமூகமும்‌ பயனடைந்தன எனலாம்‌. 


அடிக்குறிப்புகள்‌ 
1. இக. 1926, எண்கள்‌. 36, 380, 346, தெக. க, எண்‌. 400. 
தெச. 13, எண்‌. 227, 235, 298. 


2. சூ. சுவாமிநாதன்‌, வேளாண்குடிகளாம்‌ முற்காலச்‌ 
சோழரும்‌ (1992). 


2. எ. சுப்பராயலு, "The Cola State", 
Studies in History (vol.iv) 


4 நேச. ஏஎம்‌... 689, 60, 608, 609, 877.7, G12; 13 
௪7ம்‌... 427] ESS, 234 ்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 29 


6. கொல்லிமலைச்‌ செப்பேடு 


வெ.இரா. துரைசாமி, நாமகிரிப்பேட்டை. 

சேலம்‌ மாவட்டம்‌ கொல்லிமலை, சித்தூர்நாட்டு முன்னாள்‌ 
ஊர்த்தலைவர்‌ வெள்ளைய கவுண்டர்‌ மகன்‌ வெங்கடாசலம்‌ 
என்பவரிடம்‌ இச்செப்பேடு உள்ளது. இவர்‌ தற்போது சேலம்‌ 
மத்திய தந்தி அலுவலகத்தில்‌ பணியாற்றி வருகிறார்‌. தங்கள்‌ 
குடும்பத்தின்‌ சொத்தாக இதைக்‌ கருதுகிறார்‌. இரண்டு ஏடுகளில்‌ 
இரு பக்கத்திலும்‌ எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஏட்டின்‌ மேல்‌ 
இடது மூலையிலும்‌ சிறிய துளை உள்ளது. செப்பேட்டைக்‌ 
கோர்த்து வைக்க வாகாக இத்துளைகள்‌ உள்ளன. செப்பேட்டுச்‌ 
செய்திகள்‌ முழுமை பெறவில்லை. அதனால்‌ இவ்விரண்டேடு 
களைத்‌ தவிர மீதம்‌ ஒன்றோ இரண்டோ ஏடுகள்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. இச்செப்பேடு ி.பி.11ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தது. 
பொன்மாடத்தாண்ட மணிமுடி மகாராஜ்‌ ஆட்சியின்‌ ஏழாம்‌ 
ஆண்டில்‌ எழுதப்பட்டது. 
முதல்‌ ஏடு-முதல்‌.பகக.ம்‌ 
90/90 ரீ UIT GETIL WT pi nD ஆ. 
சீக்குச்‌ 6௪001 நீ்D ,பாரண்டுி TYTADY Fan A 
ல மெல்‌ குச்சக நாட்டுக்‌ கறுங்கயத்து நகரத்துக்‌ 
OL YAO OD FBT GS பாசு Fy aD 
ம்பி தேவர்‌ நிலத்தோடு கருங்க யத்தார்‌ நில 
ீ CDI DDDUTADY EL WL FG SG Bb 
[ீடித்துக்‌ குக்‌ கழந்நீக்கேய்‌ வன்க நட்ட 
YO COW புதராக Wal EDGES நக.ரத்தரரகு © 
றகர EDAD SYDafy Dé Caw ன்ற 


மூ 64% 19 வ 


முதல்‌ ஏடு - இரண்டாம்‌ பக்கம்‌ 
10. கிழக்கு நோக்கி இற்றியொடு கல்னுக்கேய்‌ சென்று கீழ 
11. க்கு நொக்கி சென்று தியிதியிக்கை அறைக்கேய்‌ my கிழக்கு 
12. நொக்கி சென்று ௮ அர்‌ ஏய்‌ சன்னா YOU Gms 
72. Gal edn Coppin டக்க தற்று கல்‌ 
14. ஹுரஹுக்கேய்‌ சென்று ஆற்றுக்‌ கேய்‌ செந்றற்றது. தேவர்‌ நீலத்தி 


30 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


15. 
16. 
்‌ 
15. 


19. 


ம்‌ எல்லை கறுங்கயத்து நகரத்துக்கு வலப்பபரு கோடு 720 
மலையாவது வடக்கு நொக்கி செத்று ஆறா்றெய்‌ அற்றது கருங்‌ 
BUGS 5க.ரத5.ரரீக்கு..ம்‌ NIGH EDDIG 012 Nu 
யாரவது வடக்கு நொக்கி ஆறாய்‌ e்்pறுருவிக்கே அற்ற 
து பெருங்கை கரட்டை எம்மை கருங்கயத்து 


இரண்டாம்‌ ஏடு - முதல்பக்கம்‌ 


20. 


கரத்து GAY CUTE NDVI D AGAR Lj 
DGD DDUID PACD sh Li OGD 
க்கே வந்து DEIN DVD DEIG OND AD 


. ட அழுவியுரது கடுகுகால்‌ குந்றுக்கேய்‌ வந்து ஆற்று 


க்கேய்‌ வந்து ஆற்றி நின்று மயிலாடி பருமத்க்கேய்‌ வ 


த்து கற்கடைக்கேய்‌ வந்து கற்க்கடை மேல இற்ற 


கமல்லுக்கேய்‌ வந்து 20ம்‌ வார ௫2௦40) செட்பிக்‌ 

CBW ௮ற்து நுணர்க்க றற க்க CW US ELD 
கய்‌ வந்து கெள்மனக்கல்லுக் கேய்‌ வந்து ட்ட ஆடி 
ECOL ADD AWG BUDDY CW ABE fw 
YIDDE COL ADDI TDD DDE CW 


இரண்டாம்‌ ஏடு - இரண்டாம்‌ பக்கம்‌ 


27. 


வந்து வடக்கு நொக்கி கீழமுக்கறைக்கேய்‌ வந்து ந 

0 DOOLLIGMEE COW NID DY FUTADEULINN ௦72042) 
கேப்‌ DDD. ADA TOD EGHELED hE 
TG OTN PUTA EUTCIIEU ODDITIES LITO DOO 
டத்‌ பருதைக்கேய்‌ று முன்பு கல்லுக்கேோய்‌ 
eID கம்ஸ... ஆறே iD usps caw 

EDDY ஆறரறாரர்றை.ப்‌ EDDY DPD BIL Linda 

CBW IID DDD GUTMANN CBA OL (7202002007 


. முண்டியர்/ காடு கழுங்கயக்து DOIG ETC 


மலயாவது ஆற்று நின்றும்‌ க்ற்க்கு நொக்கி 


விளக்கக்குறிப்பு: 


கொல்லிமலை குச்சகநாட்டுக்‌ கருங்கயம்‌ என்ற ஊரின்‌ 


எல்லையும்‌, திருவறப்பள்ளி தேவர்‌ நிலத்து எல்லையும்‌ இதில்‌ 
குறிப்பிடப்பட்டு அறுதி செய்யப்படுகின்றன. நிலத்தின்‌ எல்லை, 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 | 31 


த அத. 


rE செல vs 
வர ரா க்‌்‌ 
யாகி 5 59 FTL தக Er 
bm பட ௯ ஆம 

ய்‌ ர்‌ 3. mR © by 24 ல 
or OT Fi pdr A 


ML DE ETE DET படத. ப்ட்‌ 


பணம்‌ , லஷ ந 


ப டட சு br ம்ம்‌ 3 வவர 
னி. ந்‌ த வ இங்‌: ச 


அத்தகு) பரு 0 ணு அ ளவ கத்‌ 
பய த்தம்‌ ர்வ ல்‌ 25 
ஆ; வரவி 





அருவி, பாறை, ஆறு, குன்று, ஏரி, கழனி, பருதை, இராய்‌ 
முதலியவற்றைக்‌ கொண்டு விளக்கப்படுகிறது. மலைப்பகுதியில்‌ 
இவ்விடங்களே இருத்தல்‌ முடியும்‌. பருதை, கிறாய்‌ என்பன 
மலைப்பகுதியில்‌ உள்ள சமவெளியையும்‌, பயிர்‌ செய்யப்படும்‌ 
நிலத்தையும்‌ குறிக்கும்‌. கட்டியன்‌ சாத்தன்‌ என்ற பெயரும்‌ உள்ளது. 
பெருங்கிறாய்க்‌ கோட்டை, தியாவகையார்க்கோட்டை என்ற 
கோட்டைகளும்‌ இதில்‌ குறிப்பிடப்படுகின்றன. 
கருங்கயம்‌: 

தற்போது குச்சகநாடு என்ற பிரிவு வழக்கில்‌ இல்லை. 
கொல்லிமலையில்‌ உள்ள பதினான்கு நாடுகளில்‌ அரியூர்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்த மேல்‌ கலிங்கம்‌ என்ற ஊரே இங்குக்‌ குறிப்பிடப்படும்‌ 
கருங்கயம்‌ ஆகும்‌. கருங்கயம்‌ அறப்பள்ளி ஈசுவரர்‌ கோயிலிலிருந்து 
வடமேற்கில்‌ மூன்று கல்‌ தொலைவில்‌ உள்ளது. “மேல்‌ கலிங்கம்‌ 
கருங்கயத்து நகரத்து” என்னும்‌ தொடரால்‌, இவ்வூர்‌ அக்காலத்தில்‌ 
வணிகர்களின்‌ இருப்பிடமாக இருந்துள்ளது எனலாம்‌. 

மேலும்‌ '“கருங்கயத்து நகரத்துப்‌ பல குடிகளாய்க்‌ கடவ 
பொன்‌:' என்றும்‌ அறப்பள்ளி ஈச்வரர்‌ கோயில்‌ கல்வெட்டும்‌ 
இக்கலிங்கத்தில்‌, வணிகர்களேயன்றிப்‌ பல்வேறு குடிகளும்‌ 
இருந்துள்ளனர்‌ என்பதைத்‌ . தெரிவிக்கின்றது. 'வெருனூர்‌ 
அறப்பள்ளி செட்டி” என்றும்‌, “கொல்லிமலை நாட்டு ஐந்நூற்றுவர்‌ 
ரக்ஷ, என்றும்‌ அறப்பள்ளி ஈச்வரர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
குறிப்பிடுவதால்‌, கொல்லி மலையில்‌ வணிகர்‌ குழுக்கள்‌ 
இருந்தமை உறுதி செய்யப்படுகின்றது. 

வரலாற்றில்‌ புதியதாக பொன்முடி மாடத்தாண்ட மணிமுடி 
மஹாராஜன்‌ என்ற தலைவன்‌ பெயர்‌ காணப்படுகிறது. 
ஆட்சியாண்டு கொடுத்துச்‌ செப்பேடு வெளியிடும்‌ அளவுக்குச்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றவனாக இருந்துள்ளான்‌. அறப்பள்ளி ஈச்வரர்‌ 
கோயில்‌ கல்வெட்டில்‌ 'பொன்னேரி வர்மன்‌' என்ற பெயர்‌ 
வருகிறது. அப்பொன்னேரிவர்மனும்‌ இப்பொன்மாடத்தாண்ட 
மணிமுடி மகாராஜரும்‌ ஒருவராக இருத்தல்‌ வேண்டும்‌. மற்றபடி 
இப்பெயரில்‌ மலையிலும்‌ £ழேயும்‌ தொடர்புடைய செய்திகள்‌ 
கிடைக்கவில்லை. கொல்லிமலையின்‌ தெற்கில்‌ எருமைப்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 | 33 


பட்டியை ஒட்டிப்‌ பொன்னேரி என்ற சிற்றூர்‌ உள்ளது. ஒருவேளை 
இவ்வூர்‌ இத்தலைவன்‌ பெயரில்‌ ஏற்பட்டதாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 

மேல்‌ கலிங்கத்தில்‌ சோழமுடையான்‌ கோயில்‌ என்ற சிவன்‌ 
கோயில்‌ உள்ளது. இது சேலமுடையான்‌ என்றும்‌ வழங்கப்‌ 
படுகிறது. பழமையான இக்கோயில்‌ அண்மைக்காலத்‌ திருப்‌ 
பணியினால்‌ முற்றிலும்‌ மாறுபட்ட, சாதாரணக்‌ கட்டடமாக 
உள்ளது. இக்கற்களின்‌ சுண்ணாம்புப்‌ பூச்சுக்குள்‌ சில கல்வெட்டுத்‌ 
தொடர்கள்‌ தொடர்பின்றி உள்ளன. ''தூணிப்பதக்கு' , 
“கருங்கயத்து நகரத்து”, என்ற தொடர்கள்‌ காணப்படுகின்றன. 
இவை கி.பி. 11-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவையாகும்‌. 
இக்கோயில்‌ சோழ அரசன்‌ ஒருவனாலோ அல்லது அவன்‌ 
பெயரிலோ கட்டப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. அண்மையில்‌ உள்ள 
அறப்பள்ளி ஈச்வரர்‌ கோயிலில்‌ உத்தம சோழன்‌ தொடங்கிப்‌ பல 
சோழ அரசர்களின்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. செம்பியன்‌ 
மாதேவியார்‌ நூறு கழஞ்சு பொன்னைக்‌ கொல்லிமலையில்‌ உள்ள 
பன்னிரண்டு ஊரவரிடம்‌ கொடுத்து, அதன்‌ வட்டியைக்‌ கொண்டு 
ஒவ்வொரு மாதமும்‌ கார்த்திகை நாளன்று வழிபாட்டிற்கு ஏற்பாடு 
செய்ததைப்‌ பற்றி உத்தமசோழன்‌ கல்வெட்டுக்‌ கூறுறெது. 
அப்பன்னிரண்டு ஊர்களில்‌ கருங்கயமும்‌ ஒன்று. சோழமுடையான்‌ 
கோவிலின்‌ அருகில்‌ கல்செக்கு ஒன்றுள்ளது. அதில்‌, “ஸ்வஸ்திஸ்ரீ 
இச்செக்கு உள்ளூர்‌ மாதேவர்க்கு குடுத்தேந்‌ அறப்பள்ளி சாத்தநேந்‌”' 
என்ற கல்வெட்டுள்ளது. அறப்பள்ளி என்ற இறைவன்‌ பெயருடன்‌ 
தம்‌ குலப்பெயரையும்‌ குறித்துள்ளான்‌. செப்பேட்டிலும்‌ கட்டியன்‌ 
சாத்தன்‌ என்ற பெயர்‌ வந்துள்ளது. வாசலூர்ப்பட்டியில்‌ செக்கில்‌ 
உள்ள மற்றொரு கல்வெட்டில்‌, பன்றி சாத்தன்‌ என்ற பெயர்‌ 
உள்ளது. இன்றும்‌ மலைவாழ்‌ மக்களிடையே வழங்கும்‌ 
குலப்பிரிவுகளில்‌ “சாத்தன்‌” என்பதும்‌ ஒன்றாகும்‌. 


சோழமுடையான்‌ கோவிலின்‌ சற்று மேற்கில்‌ சமண 
தர்த்தங்கரர்‌ சிலை உள்ளது. சமணாண்டிப்பாட்டன்‌ என்று 
தற்போது மக்கள்‌ வழங்குகின்றனர்‌. கோவில்‌ இருந்து அழிந்து 
போன சுவடுகள்‌ ஆங்குள்ளன. சமண தீர்த்தங்கரர்‌ சிலையிலிருந்து 


34 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


சற்று வடக்கே சோலையில்‌ அழகிய துர்க்கையின்‌ சிலை உள்ளது. 
ஏறக்குறைய நான்கடி உயரமுள்ள இச்சிலை அழகிய 
வேலைப்பாடு கொண்டது. இச்சிலையைத்‌ தற்கால மக்கள்‌ 
கொல்லிப்பாவை என்று கூறுகின்றனர்‌. கொல்லிப்பாவைக்கும்‌ 
இத்துர்க்கை சிலைக்கும்‌ தொடர்பில்லை. இத்துர்க்கை சிலைக்குப்‌ 
போகும்‌ வழியில்‌ ஐயனாரின்‌ சிற்பம்‌ உள்ளது. இதுவும்‌ புதரடைந்து 
கிடக்கின்றது. 


மேற்கண்ட செய்திகளைக்‌ கொண்டு பார்க்குமிடத்துக்‌ 
கருங்கயம்‌ என்ற ஊர்‌ வணிக இருப்பிடமாகவும்‌, பல்வகைச்‌ 
சமயங்களின்‌ நிலைக்களனாகவும்‌ சிறப்புப்‌ பெற்றிருந்தது 
எனலாம்‌. 


நன்றி : இக்கல்வெட்டினைப்‌ பற்றி தெரிவித்தவர்‌ தொல்லியல்‌ துறை கல்வெட்டுப்‌ 
பயிற்சி நிறுவன மாணவர்‌ ஜெ. முருகேசன்‌. கல்வெட்டினைப்‌ படியெடுக்க உதவியவர்‌ 
ப. இராசேந்திரன்‌, பதிவு அலுவலர்‌ அலுவலகம்‌, திருச்சி. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 35 


7. தேவிமங்கலம்‌ அக்கரைப்பட்டி 


ஏரிக்கரை கல்வெட்டு 





கி. ஸ்ரீதரன்‌, திருச்சிராப்பள்ளி. 


திருச்சிராப்பள்ளி - பெரும்பிடுகு முத்தரையர்‌ மாவட்டம்‌, 
லால்குடி வட்டம்‌. தேவிமங்கலம்‌, அக்கரைப்பட்டி. சமயபுரம்‌ - 
கரியமாணிக்கம்‌ சாலையில்‌ 5 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 


ஏரியின்‌ கரையில்‌ இயற்கையாய்‌ அமைந்த பாறையில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 


மூன்றாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா.20 (க. பி. 1198). 


ஏரியின்‌ கரை உடைப்பைக்‌ கடும்பனவன்‌ தியாகவினோத 
வேளான்‌ என்பவன்‌ சரி, செய்து, கரையை உயர்த்தி “அஞ்சாத 
பெருமாள்‌ ஏரிக்கரை” எனப்‌ பெயரிட்டான்‌. 


ச 


DO 0 &* OND உ & 19 


DUS நீ Sy சக்கர தி 
க (நீ Gongs Grn 
தேவற்கு பாரண்டி Daan 

இது கும கண்ட குத்துக்‌ 
க CFIA WI LS 
071௦ம்‌ இக்கும்‌ உடைந்து இற 
BAS SLs gay 


OLLI இடத்த கரடு 


DLT தியாக வினோத Can 


10. ன்‌ இக்கரைக்குப்‌ போர்‌ அஞ்சாத 


11. wn 


36 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 





8. வெள்ளாறு-கொள்ளிடம்‌ ஆற்றுப்‌ 
பள்ளத்தாக்கில்‌ ஏரி-தூம்பு கல்வெட்டுகள்‌ 





இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌. 
அரியலூர்‌, பெரம்பலூர்‌, உடையார்பாளையம்‌ உள்ளிட்ட 
வெள்ளாறு-கொள்ளிடம்‌ ஆற்றுப்பகுதியில்‌ உள்ள ஊர்களில்‌ ஏரி, 
தூம்பு, வாய்க்கால்‌, கிணறு ஆகியவை அமைக்கப்பட்டதைத்‌ 
தெரிவிக்கும்‌ புதிய கல்வெட்டுக்கள்‌ கிடைத்துள்ளன. அவை 
அந்தந்தப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த காணியாளர்‌, நிலக்கிழார்களால்‌ 
அமைக்கப்பட்டதைக்‌ காட்டுகின்றன. இது நிலவுடைமைச்‌ 
சமுதாய வளர்ச்சியையும்‌ இப்பகுதியில்‌ சோழர்‌ காலத்தில்‌ 
பிராமணர்‌ அல்லாதார்‌ காணியாளராக செல்வாக்குப்‌ பெற்று 
திகழ்ந்ததையும்‌ அவர்களின்‌ சமுதாய உணர்வையும்‌ நமக்குக்‌ 
காட்டுவனவாக உள்ளன. இக்கல்வெட்டுகளைக்‌ கண்டுபிடிக்க 
உதவிய உதவிப்‌ பேராசிரியர்‌ எஸ்‌. பாண்டியன்‌, மாணவர்‌ எஸ்‌. 
சுப்பிரமணியம்‌ ஆகியோருக்கு என்‌ நன்றி உரியது. 
8:1 பெரம்பலூர்‌ வட்டம்‌, கொளக்காநத்தம்‌ ஊர்த்‌ தெருவில்‌ 
குமரவேல்‌ ஆசிரியர்‌ வீட்டு படிக்கல்‌ 


மூன்றாம்‌ இராஜராஜன்‌. யா. 10, இ.பி. 1226. : 
 ற்வ்தியீ 

Dongrngesube 

WIIG 10D BS 

BILLY bleu g snd 


ஸ்‌ 


DTDNGSIGLட 
சர்‌ சுருதிமான்‌ FOTOS 
ADIL 607207 


OAT AN 


8 ND % 15 


FIED pa 


Lp 


S 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 37 


8:2 பெரம்பலூர்‌ வட்டம்‌, சாத்தனூர்‌ ஏரிக்கரையின்‌ கழ்‌ 
நடப்பட்டுள்ள மதகுகல்‌. 


கி.பி. 12-13 ஆம்‌ நூற்றாண்டு. 


2, ஸ்வ கிய 
DGS St 
SU ADI 
eW்aித்தா்‌ 
FISSDBI 

6. உடையான்‌ 


டக டு 19 


8:3 அதே இடம்‌ மற்றொரு கல்லில்‌ (மூன்று சிறு வரிகளில்‌). 
நீ ரச. மாகி 
8:4 துறையூர்‌ வட்டம்‌, துறையூர்‌ வேணுகோபால ஸ்வாமி கோயில்‌ 
முன்மண்டப வடசுவர்‌ பீடம்‌. 
கி.பி. 12-13ம்‌ நூற்றாண்டு. 
1. [ஸ்வுஸ்திய்ரீ இத்‌] SG கிணறு சசய்த 
OUT DOL 
2. ADDON அழுகிய DET ANEN [BLP 
8:5 அரியலூர்‌ வட்டம்‌, கீழக்குளத்தூர்‌ வண்ணான்‌ குளக்கரை கல்‌. 
மூன்றாம்‌ இராஜராஜன்‌ (8. பி.1226). 
1. கிற்வுமற்றி$நீ gr 
- 7 இராஜ 
. தேலுற்கு யாணன்‌ 
. ௮ 10வது க்கிய 
DY GL 
OTADCGOL WITT ENS 
ரியான்‌ ras 


ILL DI gi 


உ 48% 19 


மம்‌ 


38 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


8:6 திட்டக்குடி வட்டம்‌, சத்தியவாடி ஆலந்துறையார்‌ கோயில்‌ 


_ தூண்‌. மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ (இ.பி. 1186). 


DAMS கு 
வத்து 

ங்க சேரழ 
தேவர்க்கு 
7 
து.இத்தர 


இடைகலை 19 வ 


8:7 விருத்தாசலம்‌ குமாரதேவர்‌ மடம்‌ கிழக்கு வாயில்‌ உட்கூரை. 


கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டு. 


N 


DSI 

கீ கீழக்கு ஏரிக 
ல்னுனித்து இத்‌ 
HIDE 
Dp ௮௪00) 
முலோத்தமன்‌ 


84% K 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


12. 


14 
௪4: 
13. 
14. 
15. 


16. 


சச, 
18. 


by இட 
டாத ஆட 
TTL 
நீ காட 
DGS 
தன்‌ 


607 DET BL 
CBITOTIL ரய 
ரன ராரஜுரார 
க்‌ கரடு 
ui Pfui Gas 
மரக்க ௧ 
ப ods 
Dds 


39 


9. ஏழிசைமோக 19. iff 
10. ன்காடவுராம்‌ . 20. ல்லியரர்‌ 


8:8 திட்டக்குடி வட்டம்‌, ஆவட்டிக்‌ குடிகாடு அரசமரத்தடி 
பிள்ளையார்‌ கோயிலில்‌ உள்ள கல்‌ 


கி.பி. 12-13ஆம்‌ நூற்றாண்டு 

. குற்வுறுற்த£நநீ இத்த 
DL CALL OOL 
WI dW 274௪ 
WALI Lda 
IW இ! UWE 
AL Gananp af 
DFLSILIT ART LI 


64% 19 


ச9//ரையறேன்‌ ௨ 
8:9 உடையார்பாளையம்‌ வட்டம்‌, விக்கிரமங்கலம்‌ வரதராஜ 
பெருமாள்‌ கோயில்‌ உட்கூரை துண்டுக்கல்‌. 

கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டு. 

ட CID SDE EVOL பாரன்‌ 

HIT TSP Gna 
DDO CSTN gal 
CLD நியாய LLIN ௧207 
க்கு இது ிசய்வித்தார்‌ வீத 
DIE LUBE MBG மம 
கரம்‌ pI GL 


07 LECTED SI 


oo ஷு உ MAK 


DDD LU 


S 


HUA Afiangl பம்‌ 


ஸ்‌ 


சிரம்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


9. கழனிப்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 


ம. காந்தி, வேலூர்‌; 


ப. வெங்கடேசன்‌, பாணாவரம்‌. 


9:1. வட ஆர்க்காடு அம்பேத்கர்‌ மாவட்டம்‌, வேலூர்‌ வட்டம்‌, 
கழனிப்பாக்கம்‌ என்னும்‌ ஊரில்‌ பீமீஸ்வரர்‌ கோயிலில்‌ கருவறை 
மேற்கு வெளிச்சுவர்‌ முப்பட்டை குமுதத்தில்‌ உள்ள கல்வெட்டு 


மூன்றாம்‌ இராசராச சோழன்‌, க. பி. 1227. 


கழனிப்பாக்கத்து ஸபையார்‌ இவ்வூரிலுள்ள பீமீசுவரர்க்கு 


ஆயிரத்து இருநூற்று நாற்பது குழி நிலமும்‌ ஒரு விளக்கும்‌ தானமாக 
விட்டுள்ளனர்‌. 


J. 


DOUG BALA Fhoparid dad பற்றா ரரஜுமக௪ர” LAW 
WIIG LENDTIGTDIDD LOO CSNLLGD (மிய/ரறற pL 
கழு பரக்கத்து OL CLID DUGG LAEMIG SAT We 


BY TED Goa 1244 வர மேவர்க்கு WAY EDL LDL 
சோமாசி நத்துமும்‌ அீராகிழா ஏதகுண்டில்கஞும்‌ நீர 
இன்ணீலத்துக்கும்‌ தேன்‌ தேனுற்கு பக்கல்‌ பெறும்‌ விலமையம்‌ 
OTAGO வட்ட, PL 


சேல்தேலுர்‌ யோகத்துக்கும்‌ கென்பரற்கெல்லை விசய கமா 
BILD LO 600 - பருங்காறுக்கு வடக்கும்‌ கீழ்பரற்்கெல்மை 
THLILILAககIMIக்Eு ற்கும்‌ ௦1 .பாரற்‌ 4/502020 


பரந்தது அழகும்‌ சாங்கர்‌ WEG EDTA GU பரம்‌. பாரற்‌ 
சிகல்லைக்கு கீழக்கும்‌ ௨000700 மாப்ள ஆ.பற்ற்ரு DODD 
நாற்பது குழி நீலம்‌ ஒழு விளக்கும்‌ திரண்டு தீழுவமழதுக்கும்‌ 
EDGING Gg ad IEW DNS WG CHAD DLC. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 41 


9:2 அதே ஊரில்‌ பீமீஸ்வரர்‌ கோயிலில்‌ மகாமண்டபத்தின்‌ கிழக்கில்‌ 
முப்பட்டை குமுதத்தில்‌ வெட்டப்பட்ட கல்வெட்டு. 


கம்பண்ண உடையார்‌, கி. பி.14 நூற்றாண்டு. 


கழனிப்பாக்கத்திலுள்ள பீமீசுவர நாயனார்க்கு அவ்வூரார்‌ 
நாலுவேலி நிலம்‌ தேவதானமாக விட்டுள்ளனர்‌. 


i 


42 


DOUG WH மகரம்‌. மற்கறார்‌ WGN LUNI 
மர்‌ க.ம்‌.புண்ண உடையார்‌ மகர .ப்ரத.ரணி Cw 
சண்ணாயக்கர்‌ BLS DALE கழ பாக்கத்து உடையர்‌ 
ரீ்சவரழ்டய்‌ நாயனார்‌ கோயில்‌ தாணத்துார்க்கு குடுத்தப்‌ 
LLL பற்றப்‌ 


DOTTIE இரரச ILS DEG DIU AINIGG Finds pw 
(இரண்டுக்கு Done Sf DCN WD oi மரம்‌ 
இரண்டு வேலிநீலம்‌ நீங்கலரகக்‌ குடுக்க நிலம்‌ இரண்டு ஆக க்ரோத 
DGD BL WIND DOD EDS SDD pL GE LIL. LLL, 


POW DIGG ELD BUD CEBTDDDYUVCLIDY eh ௭0) 
DDDIWG EEG rnd ௧,70௧ FN AofCWnsL 
சீந்துயவிக்கரகம்‌ ஊர்கணக்கர்‌ ஆசு பொது மக்கள்‌ போர்க்கட்மை 
ரச.ட்மிக.ம்‌.பாற்ை நாட்டு... லக்கடைய 


ந்த்துவரி ஊர்வரி காணிக்மக வழிழடை காணிக்கை தீரு... 
25/75207௪0 ஊர்க்கணக்கர்‌ ஆசு பொதுமக்கள்‌ சாம்‌ Gyan 
Aoaofcunsh chairs Fan Gara pL sigs 
மெ>ற்கட்டிவரி நல்எருது பச்ச... அர காணிக்கு 


குலவரி விடை அரச TOSS விழுத்த...்‌ூ.பழூ. APs 
DEMDVETAID புறக்க CLIN ELD ... 
சம்ப... சவெட்டிவரி தலைவாரி உல்ச்சரி மற்றும்‌ இய்பற்றீல்‌ 
be TIETGL 


TUICLIIUILL FEV LPs உட்பட சந்‌.திராத்தி 
ரையும்‌ நடக்க சர்வுமாணீயமாக குடுத்த தேவதானம்‌ நீல்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


தாறுக்கும்‌ நீரரூலத்த.ர... உட்பட்ட திறமட வினரகத்துக்கும்‌ 
தோட்டப்ப்ற்றுக்கும்‌ புர்ர்சைக்கு..ம்‌ ஸ்வ 


இறையிலி... கழணரிபரக்கத்து ஊர்க்கு சமந்த ஊர்கணக்கு 
BIG DTILITGEEDOLUTG TGS (நீ WCDMA Th og. 


9:3 அதே ஊரிலுள்ள பீமீசுவரர்‌ கோயில்‌ ஜகதியில்‌ வெட்டப்பட்ட 
கல்வெட்டு. 


வீர விசையராயர்‌, (8. பி. 1421) 


கழனிப்பாக்கம்‌ பீமீசுவரர்‌ கோயில்‌ செலுத்த வேண்டிய 
சூலவரியான எண்பது பணத்தில்‌ நாற்பது பணம்‌ மாத பூசைக்கும்‌ 
மீதியுள்ள நாற்பது பணம்‌ பங்குனி பூசைக்கும்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளும்படி அரசன்‌ கட்டளை. 


J. 


DUD GWE மன்ற BITTE oN LCD Wf Wg 
CS HL! WED Baus GY WW WED WIL Covad Wf 
Nyame 


தபதி DIT DLW LAG gang LTP AGM DID 
FILS 7242 [மம்‌ 67௪227. pap... 


WW மற ,மு._0சவரன்‌ MWA Ay LG இராய 
உடைய ஆ pாட்டு க.ழவ்்பாரக்கற்கு மட ராக 


மான பீம்சுரத்துக்‌ காணிக்கு பட்டையம்‌ நம்ம சாசனத்துக்கு 
LUDO ADH GUT LT 20 gis. 


9707, WIG சக்கு ALL பாணம்‌ 40 phd LAI 47 
இவ்வருஷிம்‌ பங்குனி பூணச்க்கு விட்ட பணம்‌ 40 ஆகவும்‌ 
ப்ரத நாயினாற்கு அந்தி போக ௮,றது பழ க்கு 
சர்வமான்னீய இறை இலியாக சந்திராதித்கவரையம்‌ 
DLடககGEELUBIEYD DOFWITL & LUI 2101ம்‌. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 43 


10. மூன்றாம்‌ இராசேந்திர சோழனின்‌ 
திருவடத்துறைக்‌ கல்வெட்டு 





சூ. சுவாமிநாதன்‌, மைசூர்‌. 

தென்னார்க்காடு வள்ளலார்‌ மாவட்டம்‌, விருத்தாசலம்‌ 

வட்டம்‌, திருவடத்துறை தீர்த்தபுரீச்சுவரர்‌ கோயிலின்‌ கருவறைக்கு 
எதிரிலுள்ள மண்டபத்தின்‌ தெற்குச்சுவர்‌. 


மூன்றாம்‌ இராசேந்திர சோழன்‌, யா. 31 (இ.பி 1277). 


~ 


DDADMIN SOY MAE FAG Ss 
சர்‌ ரீ. இரரஜேந்தீர Cerys 
கு பாண்டு 77௨௫ உ... 
WT தீத ரத்து LU pH 
Warn pai uni Aan கு 
முலியரற்கு இன்னாயநார்‌ கோயிற்‌ ௧ 
OP OL UW சல பரோ மரம்‌ ஆ 


த்திர்யன்‌ ப»ரியாழ்வான கங்கா 


Og NS MAK 


DIDI ௬.6௬, LOT, Lin 

10. OW அறும்‌ AMG சரி 

77, Cue 7 மக்கன்‌ பரிய ந ரய 

72. ரர Gus ய்ட்டனைழு 

722. dah sb கூத்தப்‌ பெருமா 

14... Qa கரத. LATA தரம 

722. Wali sdf Gauge 

16. பாரரைழும்‌ pதுகண்ணாகக்‌ கொண்டு ஏன்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


/ 17. IGG ஏனக்கு ELT Gp Lp 

18. த ூ.்பழ. pad Gongs sayy 

19. Wd DIOGO yd pol Puy 

20... SOLS ods WLட்படக கு... இ) 

22, QL LA wag rnd இர EYCGEWIYL 

22. UMP LO GGG DITITEE சர 

23. த்தினேன்‌ 

இக்‌ கல்வெட்டு சமூக வரலாற்றுக்கு முக்கியமானது. 

கொடை நல்கிய அறம்‌ வளர்த்தாள்‌ சானி தன்‌ கணவரான 
சிவபிராமணர்‌ பெரியாழ்வான்‌ கங்காதர பண்டிதர்‌ இறந்துவிட்ட 
பிறகு தனது தாலியைச்‌ செப்பனிட்டு ஒன்பது மாற்றுப்‌ பொன்னும்‌, 
இரண்டு கழஞ்சரை எடையுள்ளதுமான இதனை கோயிலுக்கு 
அளித்துவிட்டார்‌. இக்காலகட்டத்தில்‌, கணவன்மார்‌ இறந்த பிறகு, 
மகளிர்தங்கள்‌ தாலியை கோயிலுக்கு அளிக்கும்‌ வழக்கம்‌ இருந்தது 
என ஊகிக்கலாம்‌. இக்கால மகளிர்‌ பொருளாதார முறையில்‌ தாம்‌ 
விரும்பியபடி செயல்பட இயலவில்லை என்பதும்‌, தங்களது ஆண்‌ 
உறவினர்களை முதுகண்‌ அல்லது பொறுப்பாளராகக்‌ கொண்டு 
இது போன்ற செயல்களில்‌ ஈடுபட்டனர்‌ என்பதும்‌ 
குறிப்பிடத்தக்கது. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 45 


11. வடகாட்டுப்பட்டி வீரபாண்டியனின்‌ 


கல்வெட்டு 





8. இலட்சுமணன்‌, தமிஷர்‌ 


திருச்சி பெரும்பிடுகு முத்தரையர்‌ மாவட்டம்‌, மணப்பாறை 
வட்டம்‌, துவரங்குறிச்சியிலிருந்து நத்தம்‌ செல்லும்‌ தடத்தில்‌ 
பழைய பாளையத்திற்கும்‌, வடகாட்டுப்பட்டிக்கும்‌ இடையில்‌ 
உள்ள சிதைந்த கோவிலின்‌ வடபுறச்‌ சுவரில்‌ மேற்கோபுரத்தில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 

திரிபுவனச்‌ சக்ரவர்த்தி ரீகோனேரின்மை கொண்டானான 
வீரபாண்டிய தேவர்‌. யாண்டு 18. (க. பி. 1188) 

புறமலைநாட்டுப்‌ பொன்னமராவதியிலுள்ள இராஜேந்திர 
சோழீச்சுரமுடையார்‌ கோவிலில்‌ சைவாச்சரியம்‌ செய்யும்‌ 
பட்டருக்கு நிலம்‌ கொடுத்தமை. 


i 


ஸ்வஸ்தி பவன சக்ரவத்திகள்‌ 
WoC DW annua af 
யார CBADE WIIG 18 2 

UD IAL ERED Soon bla... 
775... மடை... 

அத்தத்து DI YYW 

தாட்டி naw Wd டயர்‌ இரா 


CDSTCIN PGT DOL UY நரய/ 


oo NH MAK 


ரர்‌ Crud means 
10. ean WAG பட்ட ரமா... 
11. க்கு வரழ்னித்தார்‌... 
12. திகலுக்கு மருங்கூர்‌ நாட்டு மக்கா 
12. [ம] நான்கெல்லைக்குட்‌ பட்ட தஞ்‌ 


46 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


202. 


22 


EELS LOGE ODD TICLDUL LDA AP 

வார்க்கு AWM குலசேகர மகற்கு LNTIG 4... Lob 
லவுதுரயர்‌ குழு 5 ,த்ஷுணையாகக்‌ குடுத்த அளவுக்கு இவ 
IGG PILI... WWI... EL WD [GLOW] NN 
EDGING SADT Ad இற. பாகக்‌ கழீக்தோ 

ம்‌ இப்படிக்கு PLD GTGBDIWD / sis B 


DULG EOODIW NED DIW டட NTL 


. க்கு அிளங்காட்டிஸடயார்‌ எழுத்து இவை அழகன்‌ 


TED 

த்யினரர்‌ தீதவகத்தீஸ்வரம்றட யாக [Pans] Sagi 
ய்ழூகீகு இ? 

ரம்‌ க... முதலிலே அம்துபடீ சர்த்துப்படிக்கு 
மரத்தால்‌ [ கல] 

ச்ல்லும்‌ Then இரர்படிக்கு மச,வச்‌ 
சக்ரவத்திகள்‌ முக்கு .பற்‌.மாரமறறச்‌ AG hwo 


te ASE 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 47 


72. பட்டலூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 


அ. பழனியப்பன்‌, பவானி, 


பெரியார்‌ மாவட்டம்‌, பவானிக்கு அருகில்‌ உள்ள மிகச்‌ சிறிய 


கிராமம்‌ பட்டலூர்‌. ஒரு காலத்தில்‌ பட்டு நெசவு இவ்வூரில்‌ சிறந்து 
இருந்ததாகவும்‌. பிறகு அத்தொழில்‌ செய்தவர்கள்‌ வேறு 
இடங்களுக்குக்‌ குடியேறிவிட்டார்கள்‌ என்றும்‌ அங்குள்ள மக்கள்‌ 
கூறுகின்றனர்‌. பட்டலூரில்‌ ஈசுவரன்கோயில்‌ ஒன்று உள்ளது. 
இங்கு கொங்கு நாட்டை ஆண்ட கொங்குச்‌ சோழரில்‌ 
வீரராஜேந்திரன்‌ ஆட்சிக்‌ காலத்துக்‌ கல்வெட்டுகள்‌ நான்கு உள்ளன. 


12:1. 


12:2. 


12:3. 


48 


ஸ்வஸ்திஸ்ரீ னலீரராதேந்திர கதேனீர்க்கு ஒன்பதாவது 
காஞ்சிக்கூவுத்‌ துண்டக்தீோட் டில்‌ பரச Wane up 
்க்ருலிலிநக்கும்‌ வாணீயரில்‌. முப்பு யான்‌ 
IID VACA வாரககசர WL WNகG Fw 
ிய்டுக்க அச்சுக்‌ குடித்தே. 


ஸ்வஸ்திய்ரீ நந்மஙக்கலஞ்‌ சிறக்க நீவீரராதேந்திர தேவுக்கு 
யாண இருப்த்கொந்பதாவகுற்‌ கெதிர்‌ அஞ்சாவது மாகி 
மாக முதுல்லாக வடகரை நீரட்டில்‌ பட்டில்லிறுக்கும்‌ 
சிகாடும்யூர்‌ வேட்டுவுரில்‌ ரிங்னையேந்‌ வாகேச்வரம்‌ 
DOL WNTIகE சந்திர GGG LD .... DD க்கு போற்றி 
வருவோமா ௧௮ம்‌ குடமும்‌ குச்சியும்‌ கோயில்‌ புகுவர்‌ 
யWர்தாருவர் திருவிளக்கு வைச்சு... பம்று வருவா்கaா கும்‌ 
இவ்னீனக்கும்‌ ... பசில்‌ பம்மரய்‌ .... இது தப்புகில்‌ கண்‌ 
DTW ௧.டவரர்காரகலம்‌, UIC FUT WoL ய 
இரட்சிக்க. 


DUEL Dw ENE றக்க (நீவ ே.ந்‌.திர மேவற்கு 
பரன்‌ DDUDNSIBUSIAGDIS SN ஐ.ந.பதரல/(து 2/௧ 
DIL LANGE ஊரரயரகவரில்‌ கரமும்‌ ழர்‌ கேபட்டிவாரம்‌ fw 
கேத்‌ Wap fu Fehon 2 பாரிய. ACH pau 
MIGHT DOL AWIDE சநீறியார GLI ADDY onda LE 
கோயில்‌ செய்கிற பரமண மகக்கொண்ட அச்சு ஸ்ரீயக்கிய 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


பழூக்சலாரக ஓன்று குடுத்தே இது கட்க ௧G Carus 
YOUN... LINSTNGAL WY Ams sficLபாமாக இது 
LIDIDNCGGDII A Da. 


124. ்வல்திய்ரீ வீரராதேந்தர தேவுக்குத்‌ தீிழுவெழுக்‌ தீட்டிச்‌ 
சமல்ல நின்ற திருமலி பாண்டு இருபத்து WLDIADBY 
டகர DIL LAD YES BEOW LT ட Gas 
YMத்காT மகன்‌ பாண்டாண்டிய”ேத்‌ வரகேச்வர 
மை யரற்கு குடித்து அச்சு கொண்டு அந்றா குடக்கு 
CSTW YOU ghd இம்‌ ஹ.ஜீ.று Ando LGU 
சப்பான்‌ சந்துராதித வலம்‌ உள்ள வுணரையும்‌ செல்வதாக 
இத்தன்மம்‌ பமா மேறசீர.ர22௦2 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 5 49 


13. இடைக்காட்டூர்‌ திருமணிகண்டேசுவரர்‌ 
கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 





வெ. வேதாசலம்‌, மதுரை, 
மதுரை இராமேசுவரம்‌ நெடுஞ்சாலையில்‌, மதுரையிலிருந்து 
முப்பத்தாறு கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ வைகையாற்றின்‌ 
தென்கரையில்‌ இடைக்காட்டுர்‌ அமைந்துள்ளது. இவ்வூரிலுள்ள 
மணிகண்டேசுவரர்‌ என்றழைக்கப்படும்‌ சிவன்கோயிலில்‌ பிற்‌ 
பாண்டியர்‌ காலத்தினைச்‌ சார்ந்த பல கல்வெட்டுகள்‌ உள்ளன. 
இக்கல்வெட்டுகள்‌ இவ்வூரை 8ரனூர்நாட்டு இடைக்காட்டூரான 
அழகிய பாண்டியநல்லூர்‌ என்று குறிப்பிடுகின்றன. திருமணி 
கண்டேசுவரர்‌ கோயில்‌, வரகுணிசுவரர்கோயில்‌ என்ற இரண்டு 
சிவன்கோயில்கள்‌ இவ்வூரில்‌ இருந்திருக்கின்றன. இதில்‌ வரகுணி 
சுவரர்‌ கோயில்‌ மட்டும்‌ முற்றிலும்‌ அழிந்துவிட்டது. அதன்‌ சிற்பங்‌ 
கள்‌ மட்டும்‌ எஞ்சியுள்ளன. இடைக்காட்டுரில்‌ சமணப்‌ பள்ளி 
ஒன்றும்‌ இருந்து அழிந்துபோன நிலையில்‌ தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ 
மட்டும்‌ எஞ்சியுள்ளது. இவை தவிர இவ்வூரில்‌ பெருமாள்‌ 
கோவிலும்‌ இடைக்காடர்‌ சித்தர்கோவிலும்‌ (நவக்கிரகக்‌ கோயில்‌) 
இருக்கின்றன. 
மணிகண்டேசுவரர்கோவில்‌ கல்வெட்டுகள்‌ பிற்பாண்டியர்‌ 
காலத்தில்‌ பாண்டிய அரசின்‌ நிர்வாகம்‌, இவ்வூரின்‌ நிர்வாகம்‌, 
சமயம்‌, சமுதாயம்‌, பொருளாதாரம்‌ பற்றி பல அரிய செய்திகளைத்‌ 
தருகின்றன. பாண்டிய அரசு இப்பகுதியின்‌ நிர்வாகத்தினைக்‌ 
களவழிநாடாழ்வான்‌ என்ற நாட்டுத்‌ தலைவன்‌ மூலமாக 
நடத்தியிருக்கிறது. வேளாண்சமூக நிலவுடமையாளர்கள்‌ நிர்வாகத்‌ 
தில்‌ இடைக்காட்டுர்‌ இருந்திருக்கிறது. 
இடைக்காட்டூரில்‌ “மண்டலிகெம்பீரன்‌ பெருந்தெரு” என்ற 
பெயரில்‌ வணிகநகரம்‌ ஒன்று இருந்திருக்கிறது. திருவாரூர்‌ கழை 
மடம்‌ என்ற பெயரில்‌ சைவமடம்‌ ஒன்றும்‌ இவ்வூரில்‌ இருந்‌ 
துள்ளது. காளையார்கோவிலில்‌ இருந்த திருவாரூர்‌ தட்சிண 
கோளகிமடத்திற்கு (சைவசிகாமணி மடம்‌) இடைக்‌ காட்டுரில்‌ 
நிலமளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூவணத்தில்‌ இருந்த அழகிய 


50 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


பெருமாள்‌ மடம்‌ பற்றி இடைக்காட்டூர்‌ கல்வெட்டில்‌ குறிப்பு 
வருகிறது. 
இடைக்காட்டூர்‌ மணிகண்டேசுவரர்‌ கோவில்‌ முதல்‌ 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ திருத்திக்‌ கட்டப்‌ 
பட்டுள்ளது. அப்போது அதில்‌ பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்‌ 
டுகள்‌ ஊர்க்கணக்கர்‌ மற்றும்‌ கோயில்‌ நிர்வாகத்தினரால்‌ படியெடுக்‌ 
கப்பட்டு மீண்டும்‌ அக்கோயிலில்‌ பொறிக்கப்பட்டிருக்கின்றன. 
முதல்‌ சடையவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, முதல்மாற வர்மன்‌ 
குலசேகரபாண்டியன்‌ போன்ற பெருமன்னர்கள்‌ பிறந்த நாளன்று 
சிறப்புவழிபாடு செய்ய நிவந்தங்கள்‌ இக்கோயிலுக்கு அளிக்கப்‌ 
பட்டுள்ளன. இன்னும்‌ பல கொடைகள்‌, திருவுருவங்கள்‌ பற்றி 
செய்திகள்‌ உள்ளன. 
இக்கோவிலில்‌ பணிபுரிந்த தேவரடியார்‌ தொடர்பாகப்‌ 
பிணக்கு ஏற்பட்டு வழக்கு ஒன்றும்‌ நடந்திருப்பதைக்‌ கல்வெட்டு 
ஒன்று தெரிவிக்கிறது. இவ்வூர்‌ நிலமளக்கும்‌ அளவுகோலும்‌ 
இக்கோயிலில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. கழே கோயிலில்‌ உள்ள சில 
முக்கிய கல்வெட்டுகள்‌ மட்டும்‌ கொடுக்கப்படுகின்றன. 
13:1. மணிகண்டேசுவரர்‌ கோயில்‌ அர்த்தமண்டபம்‌ தென்‌ புறம்‌ 
ஜகதிப்படை கல்வெட்டு திருப்பணி செய்யும்போது மாறியுள்ளது. 
இடம்மாறிய பல இடங்களிலிருந்து தனித்தனியாகப்‌ படித்து 
தொடர்ச்சிக்காக இணைத்து எழுதப்பட்டுள்ளது. 
சடையவர்மன்‌ குலசேகரன்‌. யா.17 (இ.பி. 1207). 
இடைக்காட்டுர்‌ ஊரார்‌ தங்கள்‌ ஊருக்காக பதின்மூன்றாவது 
ஆட்சியாண்டு முதல்‌ செலுத்திவந்த வரிகளைத்‌ தவிர்த்துவிட்டு 
பதினேழாம்‌ ஆட்சியாண்டிலிருந்து புதியதாக விதிக்கப்பட்ட 
வரிமுறைப்படி ஒவ்வொருவகை நிலத்திற்கும்‌ வரிசெலுத்த 
வேண்டும்‌ என்ற மன்னனது ஆணையைத்‌ தெரிவிக்கிறது. 
இவ்வாணை களவழிநாடாழ்வான்‌ மூலமாக ஊரார்க்கு 
அனுப்பப்பட்டுள்ளது. 
7. ... கற்ர் ப... மீனாங்கக ரமுற்கு ADDL LTTE DE 
ஏழ்பொழில்‌ வெண்குடை நீழற்றச்‌ செங்கோல்‌... ATG ELS 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 51 


52 


கோருதல்‌ கச்ச WLW நிர வனச்‌ சக்கிரவத்திகள்‌ 
்நீகுல சேகரபாண்டியதேவீர்க்கு யாண்டு 18 ஸ்வஸ்திறீ 
கனவுழீநாடரழ்வான்‌ ஓலை உடையர்‌ கும கaLed்‌ வர 
மைய நரயணரர்கோயில்‌ ஸ்ரீகுத் ர நீமாஹேச்‌ வரகும்‌ 
தேவ்கன்‌... 


. கீரனுர்நாட்டு இறைக்க CIN அழுகிய LAI poi 


[இறைகட்டினி படிக்கு உர்வா மான 13 ph இட்டன 
படிக்கு உள்வரி கீரனுந்நாட்ட இடைக்காட் கிரான்‌ அழகிய 
LIROTIL WBN மூன்ற CGS As இறைதனித்து Bhp 
ob AMGGHCETDID LOD ADDS LUCID 2 7றத 
நிலத்துக்கும்‌ மகக Sonu psn 


. செல்லு எழுக லே இழுது, பதக்கு DIMI Gow 


Dr குறுவை விந்த நிலத்துக்கு இவ்வர சையிம்‌ ஒன்று 
பரியம்‌ BION ADDIS ADTLS நிலத்‌ ஓன்று SIDI 
புண்பபோரக.ம்‌ Ans நிறத்துக்கு மத்தால்‌ கமம்‌ ஐ MIG 
PDNDS நிலத்தை WIGGND BOE ம USDA பிர்‌ 
இராமாண்டுி தம்‌ BU இக... 


DOD YMG SDTETDIUGWD BINTETNEL சம்மர்‌ 


ச்‌ரமுத்து DOA IMIG SDI ETBILELD GOONS WWA 
TOLD DOD IAAL GG OMIGET DALE DROW DITL 
முத்து இனை ரனலுவரீத்தி/ணை கனந்ாயகம்‌ நீண்‌ 
வீறழுப்பர்ப்ன்‌ (ரத்து இவ அதிகமாம்‌... 


2. இலை GDI ONDE DS இவ DUPUUGIDIIL NGS 


இவை ராஜராஜ அீறுப்பரயனெழுக்து இவை குலசேகர 
IDWS mis gw AngHபiரிச்‌ Gen TSS 
இளை DDLUIBIT ATED GOA DIGIT NAGS 
இனை அனீராடராப்‌னெழுக்து இவை குலசேகரப்‌ பல்லவ 
Ts Pw கIECEWINYAWGS இர... 


6. அடயான்‌ எழுத்து ௨ ஸ்வஸ்தியீ தீர்ப்வணச்சக்கரவர்த்தி 


CSIC ww கொண்டான்‌ கீரண்ரர்றாட்டு இடக்‌ கட்க 
அழகிய LIT யரின்‌ ஊரார்‌ BEN இறுத்து Ais gow 
தனிர்த்து இன்றாடு நீலம்‌ அளக்கும்‌ கோலால்‌ நிலம்‌ அனந்து 


ஆவணம்‌, இகழ்‌ 8, 1997 


பயிற்றி விந்த நிலத்துக்கு மரத்தால்‌ அினளையிழ்‌ கரகம்‌ 
சதி எழுகல னே இருதரணிுபதக்கு py மd Fw 
இரண்டும்‌ குறு 

7. வை விளைந்து நிலத்துக்கு இன்வாரைச.யம்‌ ஓன்று .பாடிமபம்‌ 
துரனிறறத்து விறைத்த நிறத்துக்கு இவ்வாரம்‌ ஒன்றா 
SIMD பஜ்ப்போச.ம்‌ ரந்த நிறத்துக்கு மரத்தால்‌ கவ மம்‌ நிற 
வரகு விந்த நலத்துக்கு மரத்தால்‌ இரகுகலழுமாக்‌ பி்‌ 
DDG OG pW பூரகம்‌ ELD PYG 
EID CUYD ID EAP pL Mpa pWOEOE Glenda 
Wd இவ்வாண்டு Wad 

8. முன்பு இறுத்து வந்தமை தனிந்ந்து இண்றாடு நீலம்‌ 
அளக்குங்கோலாம்‌ நிலம்‌ ௮s LUC Ams 
நீலத்துக்கும்‌ மரத்தால்‌ வினணையீற்‌ காலாம்‌ நெல்லு ஏழு 
DIIGO G Dron Gow இரண்டும்‌ EY DD ADS 
த்துக்கு DUA DED ஓன்று பாரறிய,ம்‌ துரி ற்கு 
ADs நிலத்துக்கு இவ்வாரறச 8ம்‌ ஓன்று கரமும்‌ jC 
PDTNG நிறத்துக்கு WIG GND 


J. SUD GOUT ரகு Als நிறத்துக்கு Wத்தம்‌ இர ௧20005 
பதின்‌ மூன்றாவதின்‌ ஏ8ரரமாண்ட முதல்‌ இிறுப்பதாக இறை 
இறுக்கக்‌ கடன்‌ கேழ்னியும்‌ வயர்‌ TLL உம 
துர்ச்சொன்னோோம்‌.. இப்படி சந்ராதித்தவுற்‌ செல்வதாக கல்லீறும்‌ 
DD NAL டக ETN YD WDE CINOEW ANPING 
கரை தக்கை உழ்க்குடி முத்தன்‌ ஆட்கொண்ட வில்லியான 
WTA GOTUIODTE DI. 


18:2. மணிகண்டேசுவரர்‌ கோயில்‌, கருவறை மேற்புறம்‌, 
ஐகதிப்படை. 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா. 22 (க. பி. 1238) 


மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்தில்‌ இடைக்காட்டுர்‌ 
சிவன்கோயில்‌ விமானம்‌ புதுப்பிக்கப்பட, அதிட்டானப்பகுதியில்‌ 
வெட்டப்பட்டிருந்த சடையவர்மன்‌ குலசேகர பாண்டியனின்‌ 
கல்வெட்டு (இ.பி. 1203) ஒன்று ஊர்க்கணக்கராலும்‌ கோயில்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 53 


நிர்வாகத்தினராலும்‌ படியெடுக்கப்பட்டு மீண்டும்‌ அப்படியே 
அதிட்டானத்தில்‌ பொறிக்கப்பட்டது. ஒரு நிலம்‌ களவழி 
நாடாழ்வானிடமிருந்து திருப்பூவணமுடையான்‌ செம்பியத்தரை 
யானால்‌ விலைக்கு வாங்கப்பட்டு கோயிலுக்கு இறையிலியாக 
அளிக்கப்பட்டதைத்‌ தெரிவிக்கிறது. 


A 


ம்வுல்திய்நீ திரப வனச்சக்கரவத்திகள்‌ சோணாடு கொண்டு 
DLA NGTAOIL சோழ.பரத்து WTA 0௪௧.ம்‌ Lar agafw 
MDM TGEGLINRTL WS மேவர்க்கு WIG ZOMG TEIN 
சதிர்‌. மாண்டு ழை..... ரஹ்‌ நாட்ட இடைக்‌ காட்கான 
அழகீயபாண்டியறல்லுூர்‌ உடையார்‌ தீறுமணீகண்மச்‌, 
DI DOL MDT Cond GG iB GD GD 
VIBES wags pra 175072 தீ WOOD SpE 
ADD Yicarng OT TTT GG HSL 
ப்ப்்டயில்‌ வெட்டின கல்வெட்டு இப்படி இக்கோயில்‌ 
MWS pங்ீமாஹ்ச்‌ வரும்‌ இவ்வூர்‌ ஊர்க்கணக்கு ஏறுசேவகன்‌ 
ODSICSIOGOL UII NDAD E0IW DW aL நின்று ட 
சசமிதீத படி திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ நீகுலசேக,ரதேவர்க்கு 
WIIG 13 UGA TSI WTI AD SITW pW afaf Guns gpl 
உட்பட தேவ கான D0 BULGE 2h Symi 
இடைக்காட்டு AE பாரண்மி பாநல்லுரர்‌ Swf sad 


10 IDOL WiC Sagi அறை நச்சி பார்க்கும்‌ 
PDD Yட் CUE நிவந்குக்ககுர்க்கு 
LSD G ஏழிராம.ரண்டு DD AGI வரியோ 
கமழும்‌ உட்பட தேவத ரர இறை.யமியர யீறுப்பதாகக்‌ களவழி 
DIL Mpa பக்கல்‌ Wp VG DDS nD Py Lund 
பட்டால்‌ BDI MMT DOL UTM Od sogu ds கீரனார்‌ 
நாட்டு பண்ணாடான் “கோட்டைக்‌ காடிவெட்டியில்‌ விலை 
ETE OSL 


க்்சரிாரக.ம்‌ ORDO பர. Dp dDNககEட் பட்ட நிறம்‌ 
இவனுக்கும்‌ இவன்‌ மீர்க்கத்தார்க்கும்‌ TPT 
பதின்மூன்றாவுதின்‌ ஏதீரரமாண் மதல்‌ அந்‌ ITU LW 
வினியோகம்‌ உட்படத்‌ (தரன இறும்‌ இறப்பதுரக 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இட்டமமக்கு இலை [வர திணைக்கள்‌ நாயகம்‌ ஆய்க்குட 
WANT GFW CU அழகிய DTT OAV ATT CITGP EDS 
இனை புரவு பாறி வரச்கள ந, ரப/௬.ர்‌ சுந்தர்‌... கலிங்கத்தரைய 
TGs 

ம்‌. இறை YIYUT God SMpWD Db YL Wn 
ஜரா. பல்லவம்‌ னெழ்க்து இலை. புவி 
றகர யகம்‌ CUITILDD YL Wn Gas Cpa 
mud முத்து இவை அனீிராடரால்‌ னெழுத்து இறை 
காடிிவ்ட்டி ஏழுக்து இனை சேதிராய ினெழுத்து. இவை 
TAIGUDIUA ஏழுக்கு இமய .... கர, னெழுத்து இவய 
நும்‌. பாரத ரர CITED... Doar dus STL த 

6. சீசக்கரவத்தி கோனேோரின்ஸம கொண்டான்‌ கீரனூர்‌ நாட்டு 
இடை க்கIடL் EN AP BULIMIA பற சம்றாரர்‌ Sowa cd ப 
௮ரழ்ஸடையார்கேோரயிம்‌ தேவகண்மிக்கும்‌ ஸ்நீமாஹேச்‌ BT, 
SAOTETOT IL ATDG OLD PECETUID அத... பற்பரியோறற pak 
WIIEOE BOLL பற்று உள்பட்ட... பேண்டும்‌ papsnககக்கு 
கவ ழிறாடாழ்வரர்‌ பக்கல்‌ மிழலைக்‌ கூற்றத்து nary 
COL AITO ILLANOV EDT BGLLY NOT LDOLMITOTIOT CED WG 

7. ன்‌ ப்ன்னணாட்டான்கோட்டைக்‌ காடிிவெட்டியில்‌ விலை 
OTA PDLW விர பஞ்சர ATID DDVECWIDDL pad 
சி்கல்லைக்குட்பட்ட நிலம்‌ இவணுக்கும்‌ இவன்‌ வுர்க்கத்தார்க்கும்‌ 
STOTT LED IDI GT TETNDNRETG 02ம்‌ AG DTW pW 
AOPCLNG DD LULL CUBITT இற. ியர.யரிறு பர. பத.ரக 
BLVD Cum காிக்கராயர்‌ நமக்குச்‌ சொன்ன 
DLL) TOLD pari LED ரசம்‌. பிய 


5. துரையன்‌ விலை கொண்டு உடைய. வீபபஞ்சரவினாகம்‌ 
ADU CLOW, pா்்்க்ல்லைக்குட்டட்ட நிலம்‌ இவனுக்கும்‌ 
இவன்‌ யர்க்கத்தார்க்கும்‌ காய்‌ 00907 007022 IDOL 
கோயில்‌ தீத்ப்ப்ிய்bை நரச்சியாகுக்கு பதின்னுன்றாவுதின்‌ 
TPIT DNTG WED ABSIT DD Saf Cunக pd உட்ப. 
தேவதா, PD Suny pCa வாரியிலைரர்‌ 
TOEFL Lh jib 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 55 


9. தரச்சொன்னோம்‌ இப்படிக்‌ கைக்கொண்டு சந்தீராதித்தவற்‌ 
செல்வதாக கற்றும்‌ செய்மிறும்‌ கெட்டியித்துக்‌ கொள்க இவை 
FIRING WIDE AIT AL DTTDOV BI Caer AWN 
அரிந்தவுன்‌ புல்லவரைய ரனைழுத்து யாண்ட 13வுதின்‌ 
சதிராரா மாண்டு நாண்‌ 11 வுூடத்லைசிசம்‌பிறாட்ட மேற்‌ 
IBID. GGW LNT WDOUIN ADU மரம: ... 
DOL GSED LNW விழுப்பம்‌ 6/ரமுற்கு இவ 
பற்ற CITED. 


18:3. மகாமண்டபம்‌, ஜகதிப்படை, வடபுறம்‌ உள்ளது. 
மன்னன்‌(?) ஏழாவது ஆட்சியாண்டு, க.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 


இடைக்காட்டூரான அழகிய பாண்டியநல்லூரில்‌ இருந்த 
திருவாரூர்‌ கீழைமடத்து தபசியர்களுக்கு £_ணவு அளிப்பதற்காக 
மடப்புறமாக நிலம்‌ அளிக்கப்பட்டதைத்‌ தெரிவிக்கும்‌ அரச 
ஆணை. இது இடைக்காட்டுர்‌ திருமணிகண்டீசுவரர்க்கும்‌ 
வேம்பற்றூரான குலசேகர சதுர்வேதிமங்கலத்து ஸ்ரீகயிலாச 
முடையார்க்கும்‌ திருப்பள்ளித்தாமம்‌ சாத்துவிப்பதற்காக 
திருநந்தவனம்‌ செய்வித்ததையும்‌ தெரிவிக்கிறது. 


1. ... சக்ரவக்தி கே CT dD SNL 
Dol கsIL EIT ௮ழகிய/பாரண்‌ழ MDD WL GG வழிக்கும்‌ 
தீழுவாரூர்‌ கீமழமட் கக ஆசார ந்து க்‌ LU க்க்கு 
தங்களுக்கு போர ஜனங்களுக்கு வேண்டுவனனுக்கு நடி... தேவன்‌ 
இைக்கரட் மீரான்‌ அழகியபாண்டிய ஊரார்‌ பக்கல்‌ 
லைம்‌ கரண்டுி இவ்வூர்‌ UGH GTEDL PLL WATE 
ரப்‌ கரம்‌ நிம்பாரயம்‌ விசயமா... க்களுக்கு கீழெல்லை ஊர்‌ 
பொது பாண்டிவயக்கனுக்கு மேற்கும்‌ ிதென்னெல்லை... 
பக்ககுறக்கும்‌ கொம்மடித்தடிகஞுக்கும்‌ ... க்கும்‌ மெலெல்லை 
BVIVEDOID IRIN ௮௪/76 


2. ..கீரு.ம்‌. ம... ப்ற, கெம்மடித்‌ தடிக்கு கிழக்கும்‌ வடகெல்லை 
வரய்க்காறுக்குத்‌ கற்கும்‌ ஆக நான்கெல்லைக்குட்‌ பட்ட நில்‌ 
ஒருமா முக்காணீயும்‌ கணரவுழிறாடரழ்வாரர்கள்‌. 80 ரயபர்‌ 


56 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


ிழிவாற்கு இல்வரிற்‌ சீலிதமாக இ.ட்மி இலன்தனு பித்த 
CSI LD WAIN LLU DYN EMG LDL UNE 
YOR GSIVIYD Wind ob ஆறு, DIU DIGS TT 
ம்ந்திரிகக்கீழ்‌ முக்காணி ... ஆக நீலம்‌ ஏட்டு .0ூ.ரகக.ரணர 
அரைக்காணி மந்தீர்மகக்கீழ்‌ முக்காலில்‌ இக்கலய.. .வ்ஷூரில்‌ 
கொண்டு செய்வித்த திழுறந்தவனத்துக்கு தீருந்ந்தவபபD 
இறையிலியாக நீக்கி நீக்கின நிலம்‌ இரண்டுிமா நீக்கி நிலம்‌ 
BYNES YAN pந்தரமகக்கிழ்‌ முக்காலும்‌ கர 


2. ,...ந்தரரய/(ற.ம்‌ வினிிய”"்கமழும்‌ தழுவதான அச்சும்‌ காரிய 
BITE LIL WD LES GY AGBII CLD 
LITA YYW பற்றும்‌ ICL MTYD LULL நர ரல]ழி 
IG pan WED WL UIYD Gop Auns BLL UL, 
இத்திறுந்தவனமான நீலம்‌ இரண்டுமரத்‌ தரங்கள்‌ ககக 
BGphisaares NeW இப்பா Sows AIL சீ, WI DL 
யரரர்க்கும்‌ வேம்ப்ற்றுரான குல சேகரச்‌ சதுர்வேதிமங்கல த்து (நீ. 
SUDIW DDL WNIGOS Soils GHW NEGA கம 
UDCA WD AW WINN நமக்குச்‌ செ 
மயில்‌ தங்களுக்கு போர pL CUM EUG 
இவ்லிடைக்‌ க EIN HEU LTT WDD 


4. ... க்கல்லயதேவன்‌ விலை கெண்ட விசா வய்க்க லம்‌ 
பற்று BUG NENDNகEGLULL PD PED GBT LL 
கனவுழீநாடரழ்வரரர்கள்‌ பூவிகிவாணுக்கு இவ்வூரில்‌ நீலீத்மாக 
இட்பி இவன்‌ அனுப ித்த CNL LD DATA OW LULL 
இவ்தூுர்க்குனத்து ப W0L UID FYE MIWGETUIW 
Binh Bb BYDIADICL AGT ph கக்கம்‌ 
முக்காலும்‌ ஆக இவர்‌ நலமக 6௧10 கடக fb 
ட்டு மக்கா மந்திரிகக்கீழ்‌ முக்காலில்‌ இத்திருந்ந்த 
வணற்மான நீலம்‌ இரண்டிமா நீக்கி நீக்கி நில ஆறழுமாக கா 
DIG ETT DST DEED DEBT EIT WULF 
அந்தராய்றும்‌ வினியோகம்‌ தழுவதான அச்சுய்‌ காரிய 
BIL PUY LLnL 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 57 


58 


BL DD GOES AG TEL CLD bln DDD aL 


பட்டனும்‌ உட்பட... இவ்வாண்டு முதல்‌ DLUIYD Popa 
யக... ம இத்திறுறந்த வனப்‌ புறமான தம இரண்டு way 
தரங்கள்‌ மகக்கொண்டு இக EUG WS இ)ழ்‌.ந.ரய 
ந்ரர்க்குத்‌ திருப்ப்னீத்தாமத்‌ சரற்கு[02/,பரர்க 07/72 ர்‌ 
rn Gorn WESTIE BU GGG AD 4/௪-ப02/2/7௧4 
கல்லிலும்‌ செம்ரிறும்‌ வெட்டிக்‌ கெொ்க இணை மிழலைக்‌ 
கூற்றத்து நழுிவிற்‌ கூற்றத்து அமரடக்கிழங்கலத்து குனத்‌ 
DIAT BAILII ௮102077407 APE LNT Aap 
LDU TES ... ... இனை மிழலைக்‌ கூற்றத்துக்‌ கீழ்கூற்று 
UID UEGOL UNG ௮ 


ம்க்‌ அழக்‌... 87 எழுக்து இய சவ்வீதழக்கை நாட்டிச்‌ 
FOGILTT DDI ADIL ௮10௧௦07797 AUSTELL CRT TPG 
DUT SWE SAY AAT FGEIUGS CoC Ww Gln 
ிதன்களவுழிநாட்டு வேம்ப்ற்றுரான குலசேகர சதுர்வேதி 
0.வீகுதீது சுக. றற....பாார்‌ கோயில்‌ தானத்‌ தரர்க்கும்‌ 
STII DOL GBI GIT ADELA pod 
திரும்ண்ிகண்மரசுவரழ்ஸடையார்‌ கெயில்‌ தாணத்தாற்கும்‌ 
இந்நாயநரர்க்கு நடுவில்நாட்டு மரரிங்கூர்த்‌ தாயன்‌ கல்லய 
தேவன்‌... 8நாராய்ண தேர்‌ பக்கல்‌ இவ்விடைக்காட் கிரா 
ADOT MDOT owls G 64௪77௪ SDD 
கீத. ந்தவனத்துக்கு கீர்‌ COUPES டக்கு ட்ட... 
லிவயக்கலுக்கும்‌ மேற்கும்‌ க ado சறகGட்க்கு 


fp இரிய... GEO Showin கொக்‌... வய்க்கலுக்கும்‌ 
ம்”்ெல்ஸை இவ்வூரில்‌ நின்றும்‌ வக. யர சைஸ்ல 
Cரரற்றுக்கு போகிற வழிக்கு கிழக்கும்‌ வடரிவெல்லை பன்னாட 
குடியகுப்புக்கு பித்ற்கும்‌ இந்றநான்‌கெல்லைக்குட்பட்ட இவ்வூர்‌ 
DODANE OLD Cord GRETA BL PDTADIG ST 
முந்தீரிகக்கீழ்‌ மூன்றுமாழக்காணீயமில்‌ இத... கேத்திர 
LINO DET LIND G Sophia ararwns phd Pb Wh 
கீழை நீக்கி நீக்கி திறுறந்தவனம்‌ நீலம்‌ ஒரு மா மந்திரி கீழ்‌ 
WDD psy இத்தி. ந.ந்தவனத்து்குமி தீகுறந்தவன்‌ 
YD0NEG PLES Cn Ap dL p்்ய்லர்‌ ஊரார்‌ 

ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


பககம்‌... ஊிீமை/கரண்‌ட இங்வுர்‌ குத்துப்‌ மடை 
ATED BILITY ARDELL 

கி. தய வுயக்கறி பற்றுக்கு கீழெல்லை ஊற்பாது பாட 
ய்க்காரி வயக்கனுக்கும்‌ தென்னெமல்லை வாய்க்கா... க்கும்‌ 
சிகாட்ட்டித்‌ தடிக்கும்‌ வடக்கும்‌ மேலெல்லை ஆலால 
சுந்தரந்ம்லுர்‌ சைவநெறி காட்டினான்‌ மடத்துக்கு மட 
புறமான கெொம்மடித்துடிக்கு கிழக்கும்‌ வடவெல்லலை வாய்க்‌ 
காலுக்கு தற்கும்‌ ஆக நான்கெல்லைக்குட் பட்ட நிலம்‌ ஒருமா 
ம்க்காணீியூம்‌ கனவழி நாடராழ்‌ வீரர்கள்‌ பூவிடிவார்க்கு 
சீலிதமாக இ.ட்மி இவன்‌ அனு பலித்த ட்டம்‌ மரி 
உட்பட இவ்துர்குனத்து. .. நிலம்‌ ஆறும்‌ மர்‌ அரக்‌ 
காணி யந்தீரிகக்கீழ்‌ முக்காலும்‌ ஆக நீலம்‌ எட்டிமாக் கா 
அரைக்காணி மந்தீரிலகக்கீழ்‌ காலில்‌ இவ்வூர்‌ மடத்தில்‌ 
வுத்திக்கும்‌ தீழுவாகூர்‌ கீிழைமடத்து ஆசார்யர்‌ சந்தானக்‌... 

9. ன்ர்கல்லைக்கு உட்பட நிலம்‌ ஒமர்‌ மக்கா y}மh்‌ கரலி 
தாடாழ்வார்ர்கள்‌ பூவிநிவாணுக்கு நீவி DIL அனு பித்த 
தோட்டமும்‌ மண்விடும்‌ உட்ப... இவ்வுர்குனத்து பலீமடை 
WIND PYOLRESTYIWD BILD Pod BY ACW 
அனரக்காணி மந்தீரிலகக்கீழி முக்கானும்‌ ஆக நீலம்‌ 
67 மக்கா அக்காணி மந்திரிகக்கீழ்‌ முக்கானும்‌... 
போ, சனமழ்ன்சிட்டு வேோண்டுவனவுக்கு ஆறுமாக்கார 
அம்ரக்காணி மந்திரிமகக்கீழ்‌ ககா... ம க INL YW 
சிவ்ட்டிபாட்டமழும்‌. பஞ்சுபீலி சந்துவிக்கிரகப் CY 
UTD மற்றும்‌ ஏர்போ்பட்டனவம்‌ உட்‌... 

10. இவ்வாண்டு முதல்‌ திரறுந்ந்தவனப்புற இறையிலியாக 
இந்நிலம்‌ இம்மடத்து வத்திக்கும்‌ தப்ஸிகள்‌ கைக்கொண்டு 
திருறந்தவனம்‌ செய்து இ).ற்‌.நரயவஸ்‌.ம.ரற்கு Sgபiபd gs 
சரத்திலிப்பாராகவும்‌ சொன்னோம்‌ மகக கெொரண் க இப்படி 
சந்திராதீத்தவற்‌ செல்வதாகக்‌ கல்லீனும்‌ செம்பீறும்‌ வெட்டி 
வித்துக்‌ சிகான்க இனை மிழலைக்கூற்றதீது நடுவிற்கூற்று 
அமரடக்கி மங்கலத்து முனத்தாழ்வான்‌ ண்ட்‌ 
அழகா ApEW LTT னிழூ.்பரைய ப/னமூத்து...... ணி 
DOIG ADI AYE AULITBINTWA ழுத்து ௨. 


ஆவணம்‌, இதம்‌ 8, 1997 59 


13:4 மகாமண்டபம்‌ ஜகதிப்படை, உபானம்‌. 
மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா.12 (க. பி.7250 - 51). 

திருக்கானப்பேருடைய நாயனார்கோயில்‌ (காளையார்‌ கோயில்‌) 
திருக்குளத்தின்‌ மேல்கரையில்‌ சைவசிகாமணிமடம்‌ என்றழைக்கப்‌ 
பட்ட திருவாரூர்‌ தக்கண கோளகுமடம்‌ ஒன்று இருந்தது. 
இம்மடத்தில்‌ இருந்த கொன்றைமுடியார்க்கும்‌ தபசியர்களுக்கும்‌ 
உணவிற்காக இடைக்காட்டூரில்‌ மடப்புறமாக நிலம்‌ அளிக்கப்‌ 
பட்ட.தைத்‌ தெரிவிக்கும்‌ அரச ஆணை இதுவாகும்‌. நிலத்தின்‌ 
எல்லைகள்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. மன்னனின்‌ மெய்க்கீர்த்தி 
இறுதியில்‌ காணப்படுகிறது. 


27. DUDS திரப வசசசக. வர்த்தி ConCarT dow கரண்ட ஈன்‌ 
BID CLD ppd OL WN GEST CI GOL WDA 
கோயில்‌ தீருக்குளத்து மேல்கரையில்‌ சல ௪.ர.0.-ணரிம.....த்தூ 
வுத்திக்கும்‌ தீழவாரூர்‌ த AAT CBTTELWLGD BETTI 
சிஷீயரில்‌ கரன்றை முடியரர்க்கும்‌ சந்தானத்து வுத்திக்கும்‌ 
DBLWWD EL CUTE pif லோண்டுிவாய/ க்கு dvi 
இடக்‌ காட்ான அழகியபாகன்டி யநல்லரர்‌ குணத்து வடக்கில்‌ 
சமை. ர்போரக்கில்‌ LIV LG EDID RDI DY 


2. பித்து வருகிற கண்ட தேனி வயக்கல்தடி நீலம்‌ இறும்‌ 
வுறரைக்காணி கீழேமு மாவ்ர்யும்‌ இதன்‌ கரலிடை கீழக்கு 
சபற்ற ரள்பயக்கம்‌ கட PY Por AG காணியும்‌ இதன்‌ 
சித்ற்கு கங்கை வயக்கல்தடி ஒன்று நீலம்‌ முந்திரிஙகக்கீழ்‌ 
முக்காலும்‌ இதன்‌ இடைலிட்டி நங்கை வயக்கல்‌ தழ இரண்டு 
திலங்காணரி முந்திரிகை கீழரையும்‌ நெடுங்கண்‌ தடி துன்று 
நீ௦,மரைமர முந்திரிகக்கீழ்‌ மக்கானும்‌ சொக்கண்பமறு 51 பம 
தீம்‌ PLN க்க ரணரி ADIs DDS wa சகம்‌ 
STV EDVATECIELL த.ம. ஓன்று Bow Saf A 


2 ைக்காணி கீழ்‌ முக்காலும்‌ காடணரதீச்சவ்‌ BLL துன்று Pw Sf 
முத்திரிகக்கீிழிது மாவையும்‌ மஞ்சன்யற்று தடி இரண்டு 
DUG அரைக்க ரணி Sf G WADI பக்தி gD BL 
PUD PUB cf ADIGE EYOIUYD rane 


60 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


2. துன்று நீல.ங்கர BP GWIDOLYWD LITA BLY 
நீலன்‌ ஒருமாவும்‌ ஆக இங்வுர்‌ கடமை இறுக்கும்‌ 6௧ல்‌ நீலம்‌ 
அரைய ௬7907 அ. ரறு Wd SN ௧ 

42. பறழ்‌ அந்தர யபற.ம்‌ ரியோ 0ம்‌ ௬2/07 AG ATL 
BIE ALLL LG சற்‌தி0/24.ம. 0 பறம 
MTEL CUYD PMTGPDILI CLD rnd பாரம்‌ WDM 
27/74 DLL PTD AG OPT NTE 
D5 WAY DU gb்wLடைLs CL dd gai gp 
ரர்‌... மருந்சசர்‌.புற்று G1 PD Pd ௮2. ரணர LSD 
சரப (ODD DEEN YYW pO DMUEED 2.2. pT 
நீம்‌ AID ஆக FDL AOI ADIGA LHS 

2, அீழறைமய ஹூன்றும.ர GEM YD GL ODYD ALEINTL LD 
DROOL LOD DOUBT ACG ௧.7] EY Nau 
WI்டம பச சற்றினிக்கிரக. பேறும்‌ WIEDCL DW 
DUIGPEDDLICL YD Aun DDD TICLE 
மட்ப்ட இவ்வாண்டு மதம்‌ மடYD இறைற.ய/ியாக pL 
தரக்‌ BLOOD CADDO IDY ALU DY MIIL PWG 
ரீசர்‌... DOOD EDDIE ED DGGE OD BLUME CLT 
ம்ன்ணீட்டு வேண்டிவணவுக்கு இவ்னிடை க்கட CI அழுகிய 
பரண்‌. 

டி. யற்ல்லுரர்குளத்து வடக்கில்‌ L0LUICLNG BD BI LION LGW 
ORDO BIRO. DU AGD AGED GIL CHA DUGG Bip நானா 
Pod இரு.மரவுறைமயே பரக்க ரண yg DIADIUWD 
இதன்காலீஉட கீழக்கு பெற்றான்‌ வயக்கல்‌ கட IY கக 
அறைக்கும்‌ இதன்‌ தெற்கு நக்க வயக்கம்‌ துட ஒன்று நலம்‌ 
ம்ந்திரிமகக்‌ கீழ்‌ மூக்கும்‌ இதன்‌ இட விட் டு ந்ங்க வயக்கம்‌ 
5p ஒன்று Bias Dds கறரையுபம்‌ Orisa 52 
PTD நி௮.ம்‌ ௮றைமர DST DEEL WEST blend LIDDY 
கழ. LO BDL pg WT 


7: DOT ADIGE DST DOGS 0220ம்‌ TODD DTS 
ரசப்‌ தட ஓன்று நிலம்‌ காணி அமரக்காணி கீழ்‌ முக்காலும்‌ 
SILI 2.2. ஒன்று நீலம்‌ காமி மந்திரிலகக்கீழ்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 61 


62 


10. 


AJ. 


DIAMIYD... இரண்டு Gob. SIMD ADs 
த.ம ராயும்‌ LOS... 2.2. GAT DOW GIA ADIGE 
EYDIYD TOUTE bw ௫.2. PMD Pub suf 
ADIGE அசைய WIEN YD QoL ALO 54 இரண்டு 
J... SIT YG DIADIYWD பர்வம்‌ ௫.2. PL இிு.ம்‌ 
துழு.மாஏம்‌ ஆக இவ்ஷுர்‌ கடமை இறுக்கும்‌ கேரம்‌ 


நி, மறைமயேோ கரணம்‌ GID DGS YD EL MWY 
அந்தராயழம்‌' வினிய”கமழ்ம்‌ தழுவதான அச்சுங்‌ காரிய 
DIL EY ani பஞ்சமி சுந்திலிக்கிரக.ர்ப்பறும்‌ 
DIED CUD MTG POL பேறும்‌ nA WD 
GTLICLIG LLL TY DOLL ETN DUG TBINWNTG Wad 
DL UIYD Pop யாகம்‌ இமh்மwoட்ப்ணபரக்கிம்‌ இவர்‌ ஒற்றி 
BTL LEED BL PID Fd ADIs pS கக 
EYE 0.5. ரணம்‌ இ? 


/7பழ.சீ சந்திராதித்யவுற்‌ செல்வதாக கல்லிலும்‌ செயும்‌ 
சிவொட்டிலித்து கொள்க இவை அரும்‌ பொற்கூற்றகது. ... குத்தம்‌ 
ரன்‌ BILAL ௮1௧௮977207 Ap EW LT WAT 
TOS D WNRTG LENDIIIDTAGET ஏழிறாம. ரமி நரகர்‌ HES 
ற்று எமழுப்த்தொன்பது இவை செவ்னீழக்கைநாட்டு சக்கழநாி்‌ 
நல்லர்‌ அயன்‌ சபர்‌ பருமன்‌ குருகுலத்‌ துரையன்‌ 
முத்து இவை செவ்னிருக்கைநாட்டு சக்கரப்‌ மனரர்‌ 
ADIT OTOL GOTOTTOT LOD DIULT TPES 


அருளிச்செயல்‌ தீழுக்கானப்பேர்‌ [ மெல்குனங்கரை] சவசி, 
STDP DLOD VDEG OW SGATDI EDP GD CLOTTED 
துப்ிய்ற்கு தங்களுக்கு CAT DLO CAM GUMYEG 
கீரனுரர்நாட்டு இடைக்காட்டு அழகியா Wp 
குத்து வடக்கில்‌ மடைய்‌ போக்கில்‌ இவ்வூர்பக்கல்‌ கடமை 
றுக்கும்‌ கோலம்‌ இம்மடத்துக்கு விலைகொண்டைய்‌ நம்‌ 
அரைய POD ELDON AGO fac 

DOUG AG ENT Wary Aan LS 
FFAG SITE CLIDIW On P UJ ICL LAY pL 
USANA ag முதல்‌ ய WLUYJD 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


பிறை யனியாகத்‌ sesh இப்படி. Gdn Giga bless 
கல்லீனும்‌ செம்மிறும்‌ வெட்டிக்‌ கொள்க இவை இரிய 
மட்டத்து... திருவால வாயுடையான்‌ அழகனான சுந்தர 
பாரண்ா யான்‌ OAD TED ALDINE GW AIUIN 
WET BSC DUTT LGSIWHST ஏழு? 


12. த்து மிழலைக்கூற்றத்து கீழ்கூற்று பொதுவக்குடி UW 
அழகா சிவற்த ரயான்‌ ஏழமுத்து மர்‌ தீரும்‌ CUES 
DL GDB BIWDIE GADD DWI WES GLI வேக நாலில்‌ 
Nar BL GIDDY கரத்‌. மது EAL DE Bf LIL CharT DL 
(முத்த WAST pட்கD BPD WLS Wf WUSD SOLS 
WWD நீறிய/ற்‌ SOLDDL YL Wow ய MYyayழாக 
சகொடியிடந்தேோறு மெடிப்ப கழுங்கலி கனல்கெடக்‌ கடவன்‌ 
வேதியர்‌ அருந்தொழில்‌ கவிச்‌ 6/௧ WILLIE GBD 


13. த,மீழூற்‌ Nandan குலைப்‌ Mung பூசக்‌ கழ்‌ ஒருகை 
Wgsaf DJG ந,ரற்கே.உட்டபரரல(த WO Wd spp 
சதண்டிறை WDD சரரூத்கு மேற்‌ ELT 65207 Gf 
கோச வேந்தரும்‌... குச்சரம்‌ போசல rnin புண்ட ரக Wp 
கடரரந்‌ ிதெலிங்கஞ்‌ சோனகஞ்‌ சீன முதலா விதீழுறை திகழ 
வெவ்வேறு வருத்த முதுநிலைக்‌ கிழமையில்‌ முடிபு 
வேந்தற்கோகு safprws ms SOLA G4. 6/௪. ரஸோரசீச” 
கெொரற்றத்தாரர்‌ குசிர்குடை நீழற்ற கீழ்க 

14. ற்றைகவுரி காவலர்வீச டைகதிீர்‌ நவமி வலீம்ஹுா 
த்துடன்‌ முடிகுடி உயர்குலத்‌ தீழுவென்‌ மதுமலர்‌... குனித்து... 
DEDEW நின்று UAT OWD aad gL lone... Faups 
மலர்‌... கமலம்‌ விளங்க உகைழமுூது டயா SDP கp 
BOW CONDE) கேரம.ரற DWI SAY, வுனச்சக்கரவத்திகள்‌ 
(நீசுத்தரபாரண்டிய தேவற்கு 11D 579 னாம்‌ இது தீழுவாய்க்‌ 
கேழ்னிச்‌ ஸோபானத்துக்கு கிழக்கு கெட்டித்து. 

13.5 மகாமண்டபம்‌ வடபக்கம்‌ வேதிகைப்பட்டியில்‌ உள்ளது. 
சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌, யா. 5 (இ.பி. 1258-59). 
செழுவத்தூர்‌ அரையன்‌ சீவனீந்தகாலனான காலிங்கராயர்‌ 
பெயரால்‌ துறுமூர்‌ அரையன்‌ கூத்தாடுந்‌ தேவனான குவலையத்‌ 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 63 


தரையன்‌ இடைக்காட்டூர்‌ திருமணிகண்டிசுவரமுடையார்‌ 
கோயிலுக்கு வரும்‌ தேசாந்திரிகளுக்கு (யாத்திரிகர்‌ களுக்கு) உணவு 
வழங்க இடைக்காட்டுரில்‌ நிலம்‌ வாங்கி அளிக்க இறையிலியாகச்‌ 
செய்த அரச ஆணையைகத்‌ தெரிவிக்கிறது. இவ்வரச ஆணையை 
ஊரார்‌ (ரவை) நிறைவேற்றியுள்ளதையும்‌ இது தெரிவிக்கிறது. 


ச 


(22.7ச:சற...புடஜ்‌.ம.ர7207.ிர ப தீ DME ETAGS Sa Linn 
சேவுற்கு யாண்டு வது கீரனுர்நாட்ி இடக்‌ காட்கரான 
அழுகிய/பாரண்ழ WD 2g PEs MCD mL wii 
திருவாலவாய்‌ UID ALBINO SMI 
HOI GBI CDOT GADDUESDIWDG LWT 
LATA E GEIS பாசா) EH EDIN OL WIN 3000072072. 
LDL WDA FD ம , சீரதீகர களுக்குத்‌ ிதகரோப்பேோற்‌ 
ஃ,றிறத்துச/(ர.க௧ர1_.ர0)ரர2ர7 BTA CMGI AL 
FOLDS GI 


ஏர கரஸிங்கராயர்‌ பேரர்‌ ஓடுக்குக்கு உடையார்‌ 
திரழுவால்ாவய்டய்‌ நாரயணர்‌ தேவதானம்‌ அண்டநாட் டுத்‌ 
DDN ADIU GOTO CDAD GADD GESIWLI 
உடையார்‌ தீழக்கொபடுங்குன்றநாயணரர்க்கு எங்ககுறரில்‌ 
(த/க SLOW இறப்ப PUG GD FOOTED Spd 
LLU GBBT FOAL WUDIWAINNGGS 
தேவதானக்கடமை இறுப்பு நீலத்திலும்‌ இனர்‌ விலை கொண்ட 
Wool Conds dun fw 2 இத்திறம்‌ அரம்‌ 
றுத்துவரகும்‌ பொன்வரி வினிய”ோகம்‌ ஜகஞ்சாவது யுதல்‌ 
தீருழுஸ்சமாமிக்கு போண்டி வுக்கு சந்திரரதித்தவற்‌ சல்வா 


தாகக்‌ குடுத்தோம்‌. .. பறித்து கல்லீயம்‌ ம்‌.ம்‌ கெட்டுகித்துக்‌ 
ச/க.ரசர்கசி/வனண்று pawn Lens Neds OG Sapa 


WDD தீரும்ரக.ம்‌.பழ.பரிம்ம Draw CUE 


BODELLALUICD Nid COSI ஊரார்‌ afaf ens 
தனிர்த்து குடுத்தமைக்கும்‌ இவ்வாண்டு மதல்‌ சந்தீராதித்தவற்‌ 
FO UGNG LWT பாண்மரிக்கு நிதம்‌. myn இறந்த 
ஊராம்‌ குவுலையத்தரையற்கு இய்யழக்கு இனை 
BEALWE DI SEWN LT WII TGs இப்படிக்கு 

ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இனை காவாநீைத்‌ தேவப்யபெரும்ான்‌ ஏழுக்கு இப்படிக்கு இவை 
DIMI Sp அரனார்‌... மி மூவேந்த வோர்‌ 
ழுத்து இப்படிக்கு இவை 


4 அரையன்‌ இடர்கெட ஆடுவான்‌ எழுத்து இப்படிக்கு இவை 
SAV, வரர்‌ p்‌ம்‌்ி.....வான்‌ ழுத்து இப்படிக்கு இவ 
BEAMS அரண்சழ.மரண/கழ்வான்‌ TED இப்படிக்கு, ma 
அரையன்‌ தீறுநாவுக்கரசன்‌ எழுத்து. இப்படிக்கு இனை 
தீழுனீராமச்‌ வரன்‌ காவுரநிலலை எழுத்து இப்படிக்கு இவை 
தீழுனீராம்ச்‌ வரன்‌ திஸரமீட்டான்‌ எழுத்து இப்படிக்கு இணை 
அய்ன்‌ பரக்கும்‌ எழுத்து இய்படிக்கு இணை 
அரையன்‌ பிளங்ஸனயரர்‌ எழுத்து இவை வேனான்‌ பாபி 
DOL UIE இ.ர்படி.க்கு இறை CUM HIE TYE 
இ.ம்படி.கீகு இபiமாணம்‌ சமுதினோனும்‌ இங்ஷூுர்‌ ஊர்க்கணக்கு 
ஜாம்‌ HELE CDTOGOLLITTOT pTANMYED. 


13:6 மகாமண்டபம்‌ வடபுறம்‌ ஜகதிப்படை. 
சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ யா.ச்‌ (க. பி.1258-59). 
முன்சென்ற கல்வெட்டோடு தொடர்புடையது. இடைக்‌ 
காட்டூர்‌ ஊரார்க்கு அனுப்பப்பட்ட அரசாணை. 


7, நுற்லுறற்றுநீ நிர்க்கதி.” CBCP TOLD NOT NT 
DOLE GCI ௮ழகிய/பாரமம்‌ம.,பறம்னாரர்‌ ஊரரற்கு துங்களுநா்‌ 
022975222௪ TDL DTW Sapir தே , சரந்தரிக ளுக்கு 
திருக்கானபேர்கூற்றத்து பெருங்காடாவுரான்‌ தென்னவன்‌ 
EDA DTN AOI EADS ENV OTT GAVE க CLI 
ஒடிக்குக்கு வேண்ட வனுக்கு அண்ட நாட்டுக்‌ துறஹ.ர்‌.௮றையான்‌ 
கூத்தாடுிந்தேவனான குறு, யற்‌ தரையன்‌. உடையர்‌ 
திறுக்கொடிங்குன்றழடையாரர்க்குத்‌ தங்ககுறரில்‌ தேவதா 
EL ODLDYLIY PUGS DOWNS PW இரண்டு wai 
தீருருரரச_ம்‌.பற்குநம்லாரர்ச்‌ BOIL AE PTD 

2. யரர்க்குத்‌ தேவதான கடமை இறப்பு நீலத்தில்‌ னிலை கொண்ட 
நீலம்‌ சட மாரும்‌ ஆகக்‌ கேல்‌ கடக கய்‌ Fob AMI 
DYSDUGD nay AoafCயாகழும்‌ க்சாவது மதல்‌ 

ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 65 


திருமுன்‌ ஒடுக்குக்கு வேண்டுவனவுக்குக்‌ குடித்தோம்‌ இப்படி 
சுந்திராரதித்தவற்‌ 6/சம்‌வதரகக்‌ குழுித்த PDs ஊர்ப்‌ நின்றும்‌ 
ரிறித்துக்‌ குடுத்துக்‌ கல்லில்‌ செம்பீறும்‌ ெட்டிவித்துக்‌ குடுக்க 
Di NEVA ரக GTOEVITWA ௮... .... காட்டச்‌ 
FTCA இவ LYST TGS WG Sus நார்‌ 
65 ரம்‌ DIDIIUKT ஏழுக்கு BOD LOVIN மூக்கு! ௨. 


13:7 மகாமண்டபம்‌, வடபுறம்‌, குமுதப்படை. 


சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌ யா.5 (கி.பி. 1258-59). 


மேற்‌ சென்ற இரண்டு கல்வெட்டுகளோடு தொடர்புடையது. 
இடைக்காட்டூர்‌ சிவன்கோயில்‌ நிர்வாகத்தினர்க்கு அனுப்பப்பட்ட 
அரசாணை. 


66 


1. Dudu SAY, வரச்சக்கரலதீதி CHICA DW ann 


SIDI pil DOL ESIL CII அழகிய LIT poi 
woofs aired MIDOLWT பேரர்‌ Fu ரர. முறாற்கு.ம்‌ 
தேவகன்மிகருரக்கும்‌ இத்தேவர்‌ திருமுன்பு தேசரந்திரிகளுக்கு 
தீழுக்கானப்ப¥ர்கூற்றத்து பெருங்காட்ரவுூரான்‌ தன்ன 
FAP AG DIN AIL FUDD DET TTT GAVEL CLIT 
இழுிக்குக்கு லோண்டுிவ னவ க்கு.ம்‌ AIL OS DDN AW 
ESIC CSUN GADD E SDI dap dul 
த்ல்லுரில்‌ உடையரர்‌ தீழுக்கொடுிங்குன்றம்‌ உடை யரர்க்கு 
சதேவதானக்கட்மை இறுப்ப நீலத்தில்‌ விலைகொண்ட நீலம்‌ 
இரண்டு மரம்‌ தீழுகு.ரனச.ம்‌.பற்ததல்லாரர்‌ GILL 
ம்டையரற்கு தேவுதானக்கட்ம 


இறுப்பு நீலத்தில்‌ விலை கொண்ட நீலம்‌ ஏட் மாவும்‌ ஆகக்‌ 
ELSTON நில.ம்‌ AIUD PYG DAG nT 
விசய”ோகமழும்‌ இச்சாவது முதல்‌ திருமுன்னொபடுக்குக்கு 
லோண்டுிவ வுக்கு இடற Cammy 64மன்றும்‌ நறுக்கும்‌ இடத்து 
சபொன்வுரியும்‌ வினய”கழம்‌ மரத்தால்‌ அச்சு ஆறும்‌ 
இறு.ப்‌.பத.ரகல.ம்‌ DL UND CAYO YD sag 
நமக்குச்‌. சொன்னமையாம்‌ இவ்வழகியபண்ட்யல்ுரர்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


மணீகண்சசலரறற.... பாரார்‌ தீருழுன்ப சகேசாந்திரிகளுக்கு 
தீழுக்கானப்பேர்கூற்றத்து பெருங்காடாஷூரான தென்னவன்‌ 
AGT ADI FAG GENT EAE gNLI EOL WDD 
ஒடுக்குக்கு வேண்டுவ க்கு ALLIES BUN ADIL 
கூத்தாடிந்தேவ்னான குவலயம்‌ கைய இிவ்னிைக்‌ 
SI CTI ALL 


2. டயந்ல்லுர்‌ உடையர்‌ திருக்கொடுய்குன்றம்‌ ௨௮௰..யரற்கு 
சேல்தானக்கடமை இறுப்பு நீலத்தில்‌ விலைகொண்ட நீலம்‌ 
DIG DIY நிருரூ.ரனச.ம்‌.புற்ரு, நல்லார்‌ GBOTLTTL GAT 
ம்டயரரர்‌ தேவதானக்‌ கடமை இறுப்பு நீலத்தில்‌ விலைகொக்ட 
நீம்‌ IL OWA ஆகக்கு.ழ.காரங்கியாரம்‌ POL ADI இறுத்து 
UG airs yy Aafowns ph PND பரதம்‌ GWA 
சாமிக்கு ஸோண்டுியள வுக்கு இறுபப்பதரகம்‌ PGES இடத்து 
ச பாரண்ாரிய/ம்‌. வினிய”ோகழம்‌ மரத்தால்‌ அச்சு...இபமடி 
சந்ராதீத்தவர்‌ செல்வதாக கல்லீ dL aL டிக்க 
இவை பழத்த ஏழுற்கு யாண்டு 5 கர்‌ 15 கரம்‌ இவை 
LDP UTILS TPS DS BOD LOVAITYAT மூக்கு. 


13:8 அர்த்தமண்டபம்‌ தென்புறம்‌ ஜகதிப்படை. 


சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌, ஆட்சியாண்டு 10 


(இ. பி.1263-64). 


நெற்சுரநாட்டு நென்மலியான குலசேகரநல்லூரைச்‌ சார்ந்த 
மயிலேறுவான்‌ அடியார்க்குநல்லானான அரும்புகலழித்த 
பாண்டிய தேவர்‌ இடைக்காட்டூர்‌ சிவன்கோயிலில்‌ ஊரார்‌ 
பெயரால்‌ அழகியபாண்டிய தட்சிணாமூர்த்தி என்ற பெயரில்‌ 
தட்சிணா மூர்த்திக்கு சிற்பம்‌ ஒன்றைச்‌ செய்வித்தார்‌. அதற்காகும்‌ 
அமுதுபடி உள்ளிட்ட வழிபாட்டுச்‌ செலவினங்களுக்காக 
இடைக்காட்டூர்‌ ஊராரிடமிருந்து சில நிலங்களை விலைக்கு 
வாங்கி தேவதான இறையிலியாக அளித்ததைத்‌ தெரிவிக்கிறது. 
இவ்வாவணத்தினை ஊரவையினர்‌ பலர்‌ கையொப்பம்‌ இட்டு 
நிறைவேற்றியுள்ளனர்‌. ஊரார்‌ அரும்புகலழித்த பாண்டியதேவர்‌ 
நிவந்தம்‌ தொடர்பான கோயிலுக்கு பிடிபாடு செய்து கொடுத்ததை 
இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 67 


68 


1. ஸ்வுஸ்திய்ீ ிமெற்கித்திக்கு மம்‌ WMWCBTGFDL WLW IN 


திர்புவனச்சக்கரவத்திகள்‌ ுீனீரபானடி யீ்தேவுற்கு ௪ வுதின்‌ 
TEIG TAD HOT pW DD நரNந்தியதியும்‌ புர்வப்க்ஷைத்து 
சதர்த சயம்‌ சவென்னிக்கிழயையும்‌ பெற்ற பெவுதிநாள்‌ 
AME CEIIT AP EWLTATL ADDR ean 
இசைந்த ஊரோம்‌ இவ்‌... யார்‌ கு கRLLEUTD0LLW 
நாயனார்‌ கோயில்‌ ஆதிசண்டேசுவரதேவற்கு .பு.பாடி 
பாண்ணிக்குழுத்த பாரீசாவுது 67ந.ற்கரத ரட்ட wun 
குலசேகர 


DUI DUCT அழி. யார்க்கு DVT HGDY ENP ED 
Ln பேவர்‌ இந்தரயனரர்‌ Gard இற்றை rich CL 
சலு.ந்தமுரினித்த prwan அழுகிய/பாரண்டிய Bo arnpidd 
2த,வற்கு அழதுபடி உள்ளிட்ட நித்தறிமந்தங்களுக்கு 
தேவதானமாக இறைகழித்துக்‌ குடித்த நில, மரவ முன்னா 
இவ்வகும்யுகலழித்த யாண்டியகதேவர்‌ எங்கண்‌ பக்கல்‌ 
னிறலைரிகாண்டனுபனித்து வருகிற நீலமாவது இவ்னீடைக்‌ 
காட்டூர்‌ ி்பெருங்குளத்து அழுவம்‌ நீர்பாரறும்‌ Cau 
PFU பும்‌ கட்டர்‌ 


யும்‌ நீரை,ம்ட்டாரன்‌ Span pL WN உண்சரட்டாரர்‌ 
பக்கல்‌ விலைபகொண்டனுப்னித்து வருகிற நங்கை வயக்கல்‌ 
தடியும்‌ ஆக இந்நிலங்களுக்கு சூழெல்லைக்குக்‌ கீழெல்லலை 
வாய்க்கானுக்கும்‌ விரையார்‌ y்கG யகம்‌ மேற்கும்‌ 
தெண்னெயல்மலை பாட WIL உh்fீட்டரர்‌ தங்க வுயக்கம்‌ 
DEEL FEAL GADDDLPWTILG pA G ED G1 க்கும்‌ 
வுரய்க்கானுக்கும்‌ வடக்கும்‌ மேசிலல்லை திரழவிடை பாட்டம்‌ 
அம்ச தேவாரத்‌ துடிக்கும்‌ கூத்தாடுந்தேவர்‌ பேக்‌ செய்க்கும்‌ 
அக்கு 


ம்வட்வெல்லை இந்நாயனார்‌ தேவதானந்‌ தீருற்ந்த வணத்துக்கும்‌ 
லாய்க்காலுக்கும்‌ தெற்கும்‌ ஆக இவ்னிசைந்த பெருழா்‌ 
கெல்லைக்குட்பட்டக்‌ கோல்குடிதாங்கியாம்‌... அர்‌ ஊனற்ம.டகர.1்‌ 
Lig DPD AIT DIE GTES GIO மூரசன்று/1072//04 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


க.ரணரியபம்‌ இந்நாள்‌ முதுல்‌ இறற.ய/ியாச...ு பரிசம்‌ கழித்து 
,இத்தரயனாரர்கீகு ADSL, உட நீத்து நிம.நதத.ங்கருநக்கு 
கடமையும்‌ இல்‌ ௮ரு.ம்‌.க.மீறீத பாண்டி யதலர்க்கும்‌ இலர்‌ 
ூம்சத்திதறசர்ராரர்க்கு.ம்‌ கரண்்மயமாக இறையிழித்துக்‌ 
குழுதீதறைமகரு.ர்‌ இத்தரயனரற்கு ALDL, hil நீத்த 
நீமத்துங்கருரக்குக்‌ கடம 


5. ஆண்டொண்றுக்கு வாடராக்கட்மயாக C௧0 கட க கயா 

மரத்தால்‌ நெல்‌ 18 கலம்‌ ஆக நெல்‌ 24 கலம்‌ இந்‌ மெல்லிழபத்து 
DIED pW கேரயரீற்கரார62௦ ALL ம்‌ இஃப்பபர்‌ நத்தத்தில்‌ 
TEIN LG God இலர்‌ pT ADVIL DAES AGED 
ஏற்றச்‌ சுருக்க முட்படக்‌ குழி... ,இக்கு.ழி,தரற்றும.ரற்‌.த412.“மிமம 
இத்த ரயனார்‌ CFUGTMWNG குழிதீத,மக்கு.ம்‌ இ.ம்‌. மனக்கு 
கடமை தீருவினக்குக்கு ஆமம்‌7ச//_.ரன்றுக௫ மூண்று புணரும்‌ 
இிறுப்பதாகனும்‌ இந்நிலம்‌ மனையும்‌ இவ்வமும்யுகலழுித்த 
LW CMG இலார்‌ Msg 

6. னுன்னரற்கும்‌ க DY Php ABW LNT 
தக்ஷிணாஹ்ர்த்தி தேலுற்கும்‌ இப்படி. கடமைய ம்மா க 
இறைக.ழீத்துச்‌ குடித்தமைக்கும்‌ இந்நாள்‌ முதல்‌ இல்லமும்‌ 
ு௧க23.ழீத்த LNT யதேலற்கு.ம்‌ இலர்‌ Ube SUING 
STINT UD Dp ANS DU LMU WING 
க MNES தீ செல்வுதாக புரவிற்‌ கழித்துக்‌ கல்லீறுச்‌ 
Da aang Popul ம பாரி LAI 
முமிக்கொம்‌ ஆ C1 சவரம்குவற்கு TI Ds 2M 
Dm ADI மேலான்‌ FON TGS இறைய BEOOLUINS 
BOLT GD இரை LTO MEDI TPES ga 


7. சாவரநீலை செய்வச்சிலைப்ப்ெருமான்‌ எழுத்து இறை 
நீஸரமீட்டான்‌ தீத்வராமீசுவரழ்ட யான்‌ னெழுத்து இவை 
CTI FTW ds 0A ADIL தீறமாகெழுத்து 
க... TYG இறை FILL பூம Ts 
இவை நிரைமீட்டான்‌ எழுத்து இலை தூாயாண்டரன்‌ 
உதையமழகியா சனெழுத்து திருக்காமுடையா CIUNTTYுD க 
BWI pL TGS இலலை... LUTTE DS gma 

ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 69 


70 


AWWA PWN TGS PW ஏழுக்கு இளை 
ETAL DD BDO DOL UITG TED EAT... முக்கு 


DAP WLLL TGS 0M TOSSDEW YEN ந வாரார்‌ 
IYI WAMIGMT....LNLT WLW நத்தை கோதை 
நீஸமீட்டான்‌ எமுத்து கோல்மலை பொன்னம்பலகூத்த்ன்‌ 
முக்த. 


இனை யுலாண்டாெழுக் து இல AW New GN 
DIOL எழுத்து A BDU AYELELIGWI TSS. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


14. அம்பா சமுத்திரத்தில்‌ இரு நடுகற்கள்‌ 


செல்வி ஜெ. கிறிஸ்டிவேதா, சென்னை. 

அண்மையில்‌ அம்பாசமுத்திரத்தைச்‌ சார்ந்த டாக்டர்‌ டி. 
சங்கரநாராயணன்‌ கொடுத்த தகவலின்‌ பேரில்‌ பிரம்ம 
தேசத்திலிருந்து அம்பாசமுத்திரம்‌ செல்லும்‌ சாலையின்‌ இடது 
பக்கத்தில்‌ சுமார்‌ 50 அடி தூரத்தில்‌ இரண்டு நடுகற்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. பெரும்பாலும்‌ இரண்டும்‌ ஒரே 
செய்தியைக்‌ கொண்டவை போலத்‌ தெரிகிறது. இறுதி மூன்று 
வரிகள்‌ தெளிவாக இல்லை. காலம்‌ சுமார்‌ 12ஆம்‌ அ 
YAY NA 
நீர மாற 
LOTITO SPY , 
ADEFGGIO 
தீக்‌ நீ ODL, 
தே௮ற்கு.பாரண்டு 
[op Ag pW 
GWG 


ஓ 8 3 & 98% டை [3 வு 


907 TWIG 


RN 
N 


இறக... பாச்ச 


< 


DiwDel 





* கம்சிலட்டுமுற்றுப்‌ / பறவை 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 












75. கம்பண்ண உடையாரின்‌ 
வரகூர்‌ பட்டணம்‌ கல்வெட்டு 
ப. வெங்கடேசன்‌, பாணாவரம்‌. 
வட ஆற்காடு அம்பேத்கர்‌ மாவட்டம்‌, ஆற்காடு வட்டம்‌, 
வரகூர்‌ பட்டணம்‌ என்னும்‌ ஊரில்‌, முருகேச கவுண்டர்‌ 
நிலத்திலுள்ள கற்பலகையில்‌ வெட்டப்பட்ட கல்வெட்டு. 
கி. பி. 14-ஆம்‌ நூற்றாண்டு 
கம்பண்ண உடையார்‌ காலத்தில்‌, இவ்வூரில்‌ குடியேறும்‌ 


குடிகளுக்கு விதிக்கப்பட்ட வரியைப்‌ பற்றி குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. 


I... DOUG பற. ராஜ LIC vag 
2. DL MIIW GIL WADI GIL 
2. UTGEMT 22௮ யார்‌ ௫.0,ரரர்‌ GDL OTT 2 LUI 
2 ,..மடப்பணைத்திம்‌... 
2. குழகன்‌ ப ஏம Pg em 
8. ௮2ம்‌ தரங்ககர்‌ கட CY நர 
7.  அர்ழூதம்‌... ஒன்றிற்கு வா 
சப ஆயம்‌ Wd 
9. ப”்ற்கட்மை உட்பட போர்‌ ஒன்றிக்கு 
10. QM பய்‌ கெொ்க்கட்வதாகவும்‌ 
11. துறிதிடு நெய்யும்‌ பேற்கு கீ 
12. பிம்வுரசல்‌ ஆயம்‌ உட்பட குறிழஸ்றி 
13. க்கு IY Lao Mancina வள 
72. bai AmMfWiகG Ae பே 
15. 


ிக.டமை உட்டபட செக்கு ஒன்றுக்கு * 


72 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 





16. சதாசிவ தேவமகாராயரின்‌ 
தேவிகாபுரம்‌ கல்வெட்டு 
ம. காந்தி, வேலூர்‌; 


ப. வெங்கடேசன்‌, பாணாவரம்‌. 
திருவண்ணாமலை சம்புவராயர்‌ மாவட்டம்‌, ஆரணி 
வட்டம்‌, தேவிகாபுரம்‌ என்னும்‌ ஊரில்‌ பெரிய நாயகி அம்மன்‌ 
கோயில்‌ எதிரில்‌ அமைந்துள்ள தேரடி நிலையின்‌ அடியில்‌, ஒரு 
கற்பலகையில்‌ வெட்டப்பட்ட கல்வெட்டு. 
சதாசிவ தேவ மகாராயர்‌, (க. பி.1504) 
வீரப்ப நாயக்கரின்‌ மகன்‌ பாப்பு நாயன்‌ என்பவன்‌ பெரியநாயகி 
அம்மன்‌ கோயிலைச்‌ சுற்றி அமைந்துள்ள புதுமதிலின்‌ தெற்குப்‌ 
பக்கத்தில்‌ அமைந்துள்ள திட்டி வாசலுக்கு எதிரில்‌ இருந்த பெரிய 
மனைப்‌ பகுதியை விற்று, திருமலா உடைய நாயனார்க்கு திருக்கண்‌ 
சாத்தவும்‌, இரண்டாம்‌ நாள்‌ திருவிழா கொண்டாடவும்‌, மோப்பூர்‌ 
விநாயகரை எழுந்தருளச்‌ செய்யவும்‌ செய்த ஏற்பாடுகள்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. 
7, Wh .மறர.மண்ட. 
UL ராஜாரா ரஜ 
ரஜ LICDOVUTAT ௪௫7207 
CHO ,02..ர7பார்‌ Liga 
INP LOTT HT 
DID FHGLGL 
1486 மோசம்‌ bd 


இற்ற பராபவ GWE ETL 


S&H NHN 


தீது விக்க DTUDDY Lj 


Ka 
ஒ 


பத்து பறுர்றைமியபம்‌ றோ 
7.7, Of ந.ட்சத்தீற்பறம்‌ ச்பறிற ௮ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 73 


74. 


தித்து வரத்து நார்‌. ீழ.மர 
உடைய த.ம்‌.பரரந.ரற்கு தீது 

க்கண்‌ சாத்தவும்‌ இரண்டாம்‌ 
தீருநாள்‌ உபையத்துக்கு தே 

oi .புதுமரழிம்‌ திட்டி வாசனுக்கு 
தீர்‌ மன அிறைலையாரகக்‌ 6/௧ 
IG WLW WILL WT 
க்ககட்டி WILY pW க 
Wh phon Lair இந்த 
குலத்தில்‌ ப்ற்கெல்ஸாம்‌ 
புண்ணிய மரக மோரப்மர்‌ Bots 
ப.தரயக்கர்‌. புத்திரன்‌ LLY paw 
ELT LATED Hh ஆதி 
ந்தரத்மாக நடக்க கட்வுதா 

கும்‌ இந்த துற்மத்துக்கு அகீதம்‌ ப 
பண்ணு போர்‌ GMD SOL 
USC SHIN LD 6/க.ர2ஜ்ற 
தோ௫ஷத்திலே பொகக்‌ கடவரராக 
ம்‌ இடி... ஜீ.மக்கு 


கேரம்‌ கக்கு BILD ஏழுக்கு 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


77. மங்கலம்‌ பெருமாள்கோயில்‌ 
கல்வெட்டு 






ம. காந்தி, வேலூர்‌; 
ப. வெங்கடேசன்‌, பாணாவரம்‌. 


திருவண்ணாமலை சம்புவராயர்‌ மாவட்டம்‌, திருவண்ணா 
மலை வட்டம்‌, மங்கலம்‌ என்னும்‌ ஊரில்‌, பெருமாள்‌ கோயில்‌ 
முன்பாக உள்ள கற்பலகை கல்வெட்டு. 


கி. பி.16ம்‌ நூற்றாண்டு. 


அகரம்‌ மங்கலமான சோமநாத சதுர்வேதி மங்கலம்‌ 
சர்வமான்யமாக விடப்பட்டுள்ளது. 


1. ்வு்தியீ ௮ 
JID LDA 
ULNA 

Wf சர 
WIG, ௪ 
BiG ம்‌ 


கம்‌ ௪ 


8 39 உ & ஓ 19 


ரீ மரனும்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 75 


18. வேங்கடாத்திரி நாயக்கரின்‌ 
வேதராஜிபுரம்‌ கல்வெட்டு 





ப. வெங்கடேசன்‌, பாணாவரம்‌. 
வட ஆர்க்காடு அம்பேத்கர்‌ மாவட்டம்‌, ஆர்க்காடு வட்டம்‌, 
வேதராஜிபுரம்‌ என்னும்‌ ஊரிலுள்ள நாகப்ப செளத்ரி நிலத்தில்‌ 
அமைந்துள்ள பாறையில்‌ வெட்டப்பட்ட கல்வெட்டு. ஒரு 
கோட்டுருவம்‌ கல்வெட்டுக்கு மேல்‌ வரையப்பட்டுள்ளது. 
16 ஆம்‌ நூற்றாண்டு. 
வேங்கடாத்திரி நாயக்கர்‌ முதலியோர்‌ சேப்பலிங்க நாயக்கருக்கு 
புண்ணியமாக ஆனைமல்லூர்‌ அம்மனுக்கு திருநாள்‌ படி செய்ய 
தீர்த்தலைத்‌ தாங்கல்‌ என்ற ஊரை தானமாக விட்டனர்‌. 
7, சுக்கில வருஷம்‌ ஆவ? மாதும்‌ 2ஆம்‌ C58 ஆப 
2. அம்மணுக்கு உச்சி வகLTG ST வாய E EDL 
INGO WGS சல DILGEEDID AIVEDD pW GED 
2. ei Wiis ஊரயக்கர்‌.புண்டிபமாக GY 
Lu விட்டார்‌. 
2 தீற்த மலை தாங்கல்‌ இதுக்கு பாரதம்‌ ஒருவர்‌ கடம்‌ 
LTP WBE EDD SIU STZ 
5; OO BAL DELL Cand CLS 


6. தில்‌ கடலான. 


£6 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


19. கொடைக்கானல்‌ மேல்மலைக்‌ 


கல்வெட்டுகள்‌ 





சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 

கொடைக்கானல்‌ மலையின்‌ மேல்கோடியில்‌ அமைந்துள்ள 
மேல்‌ மலை ஊர்களில்‌ ஆய்வு செய்த போது பல கல்வெட்டுகள்‌ 
கண்டறியப்பட்டன. மேல்மலை அடிவாரத்தில்‌ அடர்ந்த காட்டுப்‌ 
பகுதியின்‌ நடுவே அமைந்த மஞ்சம்பட்டியிலும்‌ ஒரு கல்வெட்டு 
காணப்படுகிறது. இக்கல்வெட்டுகள்‌ மேல்மலை மக்களின்‌ 
இடைக்காலத்து வரலாற்றை அறியத்‌ துணை நிற்கின்றன. 
மேல்மலை மக்களின்‌ தொன்மையையும்‌, சமூக அமைப்பையும்‌ 
குடியேற்றங்களையும்‌ பற்றி தெரிவிக்கின்றன. மேலும்‌ உயர்ந்த 
மலைமுகடுகளிலும்‌, காட்டுப்‌ பகுதிகளிலும்‌ வாழ்ந்த மக்களோடு 
மன்னனுக்கு இருந்த உறவையும்‌ காட்டுகின்றன. 
19.1 கொடைக்கானல்‌ வட்டம்‌, போரூர்‌ கிராமம்‌, விநாயகர்‌ கோயில்‌ 
அருகிலுள்ள எழுத்துப்பாறைக்‌ கல்வெட்டு. இக்கல்வெட்டுக்குக்‌ 
கீழே யானை, காளை, நாகம்‌ ஆகியவற்றின்‌ புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ 
உள்ளன. 
இ..பி.12-ஆம்‌ நூற்றாண்டு. (எழுத்தமைதியில்‌ ) 

பேராலூரில்‌ அரசரால்‌ இரண்டு பிரிவாகக்‌ (இரண்டு மன்று 
பரியாயமாக) குடியேற்றப்பட்ட மன்றாடி இனத்தவர்கள்‌ 
(மன்னாடிமார்‌) தங்களுக்குரிய காணியை அனுபவித்து வந்தனர்‌. 
இவர்களில்‌ வெயிலன்‌ உள்ளிட்ட ஒரு பிரிவினர்‌ மற்றொரு குடியின 
ரோடு முரண்பட அது பகையாய்‌ மாறியது. பகையாய்‌ மாறிய 
குடியினர்‌ பேராலூரிலிருந்து அகற்றப்பட்டு இடைக்கரை பூண்டி 
என்ற ஊர்ப்பகுதியில்‌ அரசனால்‌ குடியமர்த்தப்பட்டனர்‌. பேராலூரி 
லேயே மற்றொரு பிரிவினர்‌ இருக்கும்படி செய்யப்பட்டது. 
பேராலூரில்‌ இருநீத ஊரவர்கள்‌ அரசனுக்கு விசுவாசமாய்‌ நடப்‌ 
போம்‌ என்றும்‌ தங்கள்‌ குடியினரில்‌ யாராவது அரசனுக்கு எதிராகச்‌ 
செயல்பட்டால்‌ அவர்களைப்‌ பிடித்து அரசனிடம்‌ ஒப்படைப்‌ 
போம்‌ என்றும்‌ உறுதி தந்து எழுதிக்கொடுத்த ஆவணமாக இக்கல்‌ 
வெட்டு உள்ளது. 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 77 


78 


கல்வெட்டில்‌ குறிப்பிடும்‌ பேராலூர்‌ இன்றுள்ள போரூர்‌ 
ஆகலாம்‌. பூண்டி என்ற ஊர்‌ போரூருக்கு அருகிலேயே உள்ளது. 
கல்வெட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ அரசன்‌ யாரென்று தெரியவில்லை. 
'தம்பிரானார்‌ ச€ீபாதம்‌' என்று கல்வெட்டில்‌ குறிக்கப்‌ படுவதால்‌ 
இவன்‌ பிற்காலச்‌ சேர மன்னனாக இருக்க வாய்ப்புள்ளது. 


2. 


ப 


ம்‌. பராரனாரர்‌ FINDS DGG பேர ருர.ர்‌ ள[ர.ர.ம்‌ Tf 
இசைந்து கமல்‌ 

சவெட்டிக்குடித்த பாரீசரலூதூ ஏக்கரை, மண 
CLIT நின்றும்‌ இ 

IG மன்று பாரிய யமக 442/1. ELE GET, 
அனுபவித்து 1 

க்குநக்கு..ு புறவார.ப்பர்‌ போறத LEW OMIA மர்‌ 
LULU 

ம்‌ இவ்வுரில்‌ நின்றும்‌ பெட்டிக்‌ கடத்திவிட்டு 
இலர்கறாக்கு இடக்கை 

புண்டியாகக்‌ குடுத்கமுனி எங்களுக்கும்‌ CIOL 
DOGS Wn Spa 


Spe pi HTL CTE WEEE LN HNL Flinplb 
BLILINIOOD LF ADL Our Garni 


சபரத.ம்‌ த.்ூினோ.ம.ரகிம்‌ எங்க்னைக்‌ கருவறுதியாக 
AL EAL CELL GN 


97,8572 F/G FlITG BLED pra Gn Pa Nang 
DWT Fling 


ALG குழு.ர்பேோர,ம ரகம்‌ Ths இந்த அறுதிபரீழி 
DELI இல்வறுதி LAP a 


கஞ்‌ றத்தெொமாகவும்‌ கல்வொட்டிக்‌ குடுத்தோம்‌ 
த 
13. 


CD WT aur Can GT WDA AM 
00... 8... ககம எழுத்து, 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


19:2 கொடைக்கானல்‌ வட்டம்‌, கிழாவரை ஊரிலுள்ள பாறைக்‌ 
கல்வெட்டு. 


கி.பி. 14-ஆம்‌ நூற்றாண்டு. (எழுத்தமைதிப்படி ) 


இவ்வூருக்கு அருகிலுள்ள போரூர்‌ கல்வெட்டினைப்‌ போன்றே 
இவ்வூரில்‌ மக்கள்‌ அரசனால்‌ குடியமர்த்தியதைப்‌ பற்றி 
இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஆனால்‌ கல்வெட்டு மிகவும்‌ 
சிதைந்து போய்விட்டது. இதனால்‌ முழுமையான செய்தியை 
அறியமுடியவில்லை. குடியேற்றப்பட்டவர்கள்‌ அரசனுக்கு 
விசுவாசமாக நடநீது கொள்வதாக கல்வெட்டின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ 
தெரிவித்துள்ளனர்‌. 


19:3 மஞ்சம்பட்டி நாவலாற்றின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ உள்ள 
எழுத்துப்பாறை. ஊருக்குக்‌ கிழக்கே ஒரு கிலோ மீட்டர்‌ 
தொலைவில்‌ காட்டுப்‌ பகுதியில்‌ உள்ளது. 


தி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டு (எழுத்தமைதிப்படி ) 


இக்கல்வெட்டு சிதைந்து தேய்ந்து மழுங்கிய நிலையில்‌ உள்ளது. 
இதனடுவில்‌ புடைப்புச்‌ சிற்பமாக பாம்பு, காளை, யானை 
ஆகியவற்றின்‌ உருவங்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. முழு 
வாசகத்தினையும்‌ கல்வெட்டு சிதைவுற்றமையால்‌ அறியமுடிய 
வில்லை. மாடவார்‌, இராசபுரம்‌, தேவரையூர்‌ ஊரவையினர்‌ சேர்ந்து 
இதனை வெட்டுவித்துள்ளனர்‌. முப்பத்து மூன்றாவது ஆட்சி 
யாண்டும்‌ வேங்கை வென்ற செயலும்‌ பலரது கையொப்பமும்‌ 
இதில்‌ உள்ளதை உய்த்தறிய முடிகிறது. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 79 





20. கன்னியாகுமரி மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ 


தே. கோபாலன்‌, நாகர்‌ கோவில்‌ . 
20:1 கன்னியாகுமரி மாவட்டம்‌, கல்குளம்‌ வட்டம்‌, திருநயினார்‌ 
குறிச்சிக்கு வடமேற்கே சுமார்‌ 1 இ.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ள 
பள்ளிக்கரை எனும்‌ ஊரில்‌ வள்ளியாற்றின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ ஒரு 
பாறையின்‌ மீது இக்கல்வெட்டு தமிழ்‌ எழுத்தில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. இதில்‌ 12 வரிகள்‌ படிக்க இயலாதவாறு 
பொரிந்து போயுள்ளது. எனினும்‌ ஓரளவு விவரம்‌ அறிய முடி கிறது. 
கொல்லம்‌ 757 (இ. பி.1587). 
கி.பி.1587 இல்‌ நக்கன்‌ செல்வன்‌ பொன்னன்‌ என்பவர்‌ ஸ்ரீபள்ளி 
என்ற சமணப்‌ பள்ளிக்கு நிலம்‌ தானமாகக்‌ கொடுத்ததினையும்‌ 
அந்நிலத்திற்குரிய எல்லைகளையும்‌ இக்கல்வெட்டு 
குறிப்பிடுகின்றது. 
ச/ரல்ல,ம்‌ 75.7 UG 
DUTP 10 (நீ Leia 


= 


கிங்கு மடத்துக்கு 
DTW IT ௧... 


அ 

2 

42 

5. கரையிலைக்கும....ப்ய 
6. அகரைழுட்பட்‌.....குறம்‌ 
7... கன்னகுன மடத்தின்‌... 
சீ. ம மும்‌...௮ு...மம 


9. குன்னகுளம்‌... 


19. ற Lb aL... 
202. CEI Fania 
21. நக்கன்‌ பொன்னன்‌ 
22, செல்வன்‌ தம்மம்‌ 
80 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


20:2 கன்னியாகுமரி மாவட்டம்‌, கல்குளம்‌ வட்டத்தில்‌, கண்டன்‌ 
விளை என்ற ஊரில்‌ உள்ள கல்லறை. 
இ.பி.1877 செப்டம்பர்‌, கொல்லம்‌ (தமிழ்‌) 1053 ஆவணி. 


திங்கள்சந்தை - நாகர்கோயில்‌ சாலையில்‌ குழந்தை திரேசாள்‌ 
தேவாலயத்திற்கு அருகிலுள்ள அலங்கார்‌ பேங்கர்சுக்கு எதிரில்‌ 

இக்கல்லறை தனியாகக்‌ காணப்படுகிறது. இக்கல்லறை கருங்கல்‌, 
செங்கல்‌ மற்றும்‌ சுதை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது. 
இக்கல்லறையின்‌ மேல்‌ பகுதியில்‌ இருந்த சிலுவை இப்போது 
காணவில்லை. இக்கல்லறையில்‌ விளக்கு வைப்பதற்கு விளக்கு 
மாடம்‌ ஒன்றும்‌ காணப்படுகிறது. குறிப்பிடப்படும்‌. அச்சன்‌ பாடு 
என்ற ஊர்‌ வ.உ. சிதம்பரனார்‌ மாவட்டத்தில்‌, நாங்குனேரி 
வட்டத்தில்‌, வள்ளியூருக்குக்‌ கிழக்கே உள்ள விஜய அச்சன்பாடு 
என்ற பெயரில்‌ வழங்கப்படும்‌ ஊராகலாம்‌. 


ஸ்‌ 


18/7 Bh GW 

FLL Wp 3 மகறிக்கு 1053 bb Aad 
BUM Wg 105 C58 COTW DY dy DW 
SIO 10 Wf pr 

COT GSI அச்சும்‌ பார 

Ons FCAT DGD ph 

LI WEG HDL LOI 


ID இவ ரற்றுமாற்கு 2௧7௬ 


ஓஒ & 8 %& 019 


Cuaigs ancien dT 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 81 


21. எழுமலை மாதாந்தம்‌ 





சுப்பிரமணியசுவாமிகோயில்‌ செப்பேடு 


ஜி. சேதுராமன்‌, மதுரை 


மதுரைக்கு மேற்கே நாற்பது கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ 
எழுமலைக்‌ கிராமத்துக்குத்‌ தெற்கே டி. இராமநாதபுரம்‌ செல்லும்‌ 
வழியில்‌ மாதாந்தம்‌ சுப்பிரமணியசுவாமி கோயில்‌ இருக்கிறது. 
இக்கோயில்‌ தொடர்பான செப்பேடு ஒன்று இக்கோயில்‌ 
அமைந்துள்ள கவுண்டியநதிக்‌ கரையில்‌ இருக்கும்‌ ஆத்தங்கரைப்‌ 
பட்டி ஞானியார்‌ ப. நா. சண்முகம்பிள்ளை அவர்களிடம்‌ உள்ளது. 

இச்செப்பேடு செவ்வகவடியில்‌ அமைந்துள்ளது. மயிலும்‌ 
வேலும்‌ தொடக்கத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. தமிழில்‌ குறில்‌, 
நெடில்‌ வேறுபாடின்றி முப்பது வரிகளில்‌ இச்செப்பேடு 
எழுதப்பட்டுள்ளது. எழுத்துப்பிழைகள்‌ மலிந்து, பேச்சுநடையில்‌ 
காணப்படுகிறது. இது எழுதப்பட்ட காலமாக கலியுக சகாப்தம்‌ 
4816-ஆம்‌ ஆண்டு (க.பி.1715) இதில்‌ குறிப்பிடப்படுகிறது. 
எழுமலை ஜமின்தாரின்‌ முன்னோரான கம்பளத்தார்‌ சமூகத்தினைச்‌ 
சார்ந்த எரசின்னப்பநாயக்கர்‌ அவர்கள்‌ கவுண்டியநதிக்கரையில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ வாலசுப்பிரமணியசுவாமிக்கு வீரேசன்‌ 
குளத்தை மானியமாக அளித்துள்ளதையே இச்செப்பேடு தெரிவிக்‌ 
கிறது. இதனைக்கொண்டு கோயிலில்‌ பூசை நைவேத்தியம்‌ 
படித்தரம்‌ போன்ற காரியங்களை எவ்வித தாழ்வும்‌ இல்லாமல்‌ 
நடத்தி வர வேண்டும்‌ என்று இக்கோயிலில்‌ தானிகராக விளங்கிய 
மாதாநத்தத்திலிருக்கும்‌ சுப்பிரமணிய ஞானியாருக்கு இப்பட்டயம்‌ 
அளிக்கப்பட்டிருக்கிறது. இக்கோயிலில்‌ சிறப்பு வழிபாடு, 
திருவிழா முதலியன நடைபெறும்போது சின்னப்ப நாயக்கருக்கு 
தீர்த்தம்‌, பிரசாதம்‌ முதலியன அளித்து மரியாதை செய்ய வேண்டும்‌ 
என்றும்‌ உள்ளது. 

இச்செப்பேட்டில்‌ குறிப்பிடப்படும்‌ வீரேசன்குளத்தினைத்‌ 
தற்போது விரிசங்கக்குளம்‌ என்று அழைத்து வருகின்றனர்‌. 
மாதாநத்தம்‌ தற்போது மாதாந்தம்‌ என அழைக்கப்படுகிறது. 


82 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


FLED ௧௪1/௧ சக.ரறி2.ம்‌ 4116 மமம்‌ 


i 

2. edn pan... FG So W 13H CBF ATUL 

3. DPW சவாரி கவண்ழ.ய நீக்கம்‌ upp வத்த 
4 


மடியின்‌ நித்தியக்‌ கட்டளைக்காக ியஞ்மலை 
UID 

5. WLW ORME EW AN BUDபUITD bre Go nod [சமகம்‌] 
கம்‌ 
ய்பரத்கரரம்‌ SWAN]... DAI DOL CSI OL பார்பான்‌ 


6. 

7: பற்றுகர வலம்‌ ய வ்கி DIDI Eh span ASL wD 
8. PLDI EIDE மாகு. ரதத்தறிபிநக்கு.ம்‌ SLED WPL 
9 


குரனியாரகுக்கு.ீம்‌ யதி குழிக்கு BIDIED FIBALL LMI 
ச்‌ 

10. ச/வண்றாரம்‌ ௧,ர,ம26,720. 4 ஸ்ரிய.ரற்கு 2௫ WIAs 

11. நடத்தி வந்ததில்‌ மேற்‌. பழ. பக [pfu san 
DIOL US GOI 

12. RUDGE SDIWD DDB GW Lif aC Cup 
பரக. 

12. Df WAIL மசரளினுக்கு நித்தியம்‌ srafs Bound 
LQUP 

14. 77029 DWLDOLU ASCII ONGDS BOLUS WL 

15. மரம மிகுழுத்திதத்ிநக.கிற படியா CL கோரம்‌ 

16. பூச நெய்வேத்தியம்‌ படித்தும்‌ சீ கையில்‌ தாண்வ 


LSND ந 

17. டப்ரிவிய்த்துக்‌ கொண்டு வறவேண்ழயது ம”>ற்படி 
கேரலிலு க்கு AGLI கரி 

18. கரக பரத .யாசக பகை MGT GET CGD 
TOG GW ASO 

19. NOM மழட மரரிய,ம்‌ sgபயாfீபமாக விட்டுக்‌ 
குடுத்து 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 63 


20. 


S 


கீகிற புழிய்னணாஸலே மற்‌.பழ. கோவில்‌ காரியங்களில்‌ 
DAD DIWD ந 


 டத்தினிச்சுக் கொண்டு வறCவெண்டியது மம... கோவிலில்‌ 


GAL 


்‌. மூறதீசரகிய Fபimmவுக்கEு pம்க்கு தீர்த்த சாதம்‌ கண்டு கொ 
. CHT CAT யு 0204) சரநதிய கேரம்‌ சச buiGaggu 
. சீரப்புவகக்கு வீட்பிக்‌ குடிக்கீழுக்குற ரகவ காத்த ந 


DOG LD ETVHEOD DL OLD EGS Wngablon 


\ DUI CWO THEW BND பட்டயத்தில்‌ ௧ 


TLL DESDE BOL UDL கூறு DEOL gre 
6/5 


. கக கசரய5ம்‌ SIDI GDS IBID CDG GI ச 
. துகீகரையம்‌ CHL TION ADE ris CoG 
DY போரலாரற கபம்‌ upp CY. 


ஆவண. இதழ்‌ 8, 1997 


22. இராமேசுவரம்‌ பண்டகசாலை 
விலைச்சாதனம்‌ 





எஸ்‌. எம்‌. கமால்‌, இராமநாதபுரம்‌. 


7, DUDE சரிக FENG ED 1741 பஸ்‌ மமம்‌ 1815 
நு.சம்‌.பார்‌.மரதம்‌,... CBF TA GET AOL Wise WIL 
2 மீததி செம்பி நாடி அணுத்துகையமங்கலைம்‌ நீணனத்தது 
DGS LA TOIL BOW GED WADE OL 


2 TAG GIW NUMA DIE STWIMIS EGE Lb af 
ச19௪.ம்‌ WWW Fo WGA WEBEL Lion 
TING GI0 AMUN அறா: ௪7 2071ம்‌ 
LTRS குழித்து பாரதா Wித்தணாள்‌ தங்களுக்கு விக்கின்ற 
ICDL GDI சரசுக்கு 

9. சல்கையாவது கிழக்கு எல்கை எர வ்ப்பணிக்க ன்‌ 
வீட்டிற்கு மேற்கு, ரிதன்னெல்கை.. சொன்னப்ப 
ஹ்ஹ மிக்கு வடக்கு, மேம்‌ எல்கை NL 6/2:1.ம. 
2/2 மிக்கு கிழக்கு, ௦4/0௧ கடைத்ச்தெருப்‌ பாதைக்கு 
தற்கு ஆகிய மின்ணாங்கெல்மகக்‌ 


4 வ குன்னிட்ட கூல்ப்ண்டகசாையம்‌ அதம்‌ சேர்ந்த நில ழம்‌ 
INWSIS Sd ania Gg, Fania றோ arin 
pT pDaaD, Stach Phang Nanci WAID MDS 
இசைந்து TODS BLOOD UTD ada 

2. கூழ்‌ முனீர்‌ உசானி யீழவஙர்‌ கொய்து பீடித்து ஒருவர்‌ விலை 
DEEL DY ADIL RNB OD yf 100... 
DID ANEW Af முரு UMD yாக்கம்‌ பத்திக்‌ 
கரண்‌, BCA அறு Fun ம்‌ இதுவும்‌ 

60 து UY ODDIE ANDY rng DIP ADVE பாகர்‌ 
சீலவாவது யீதுவன்றிய ஒருக்காலாவது யீழுக்காலாவது 
DOGTVIAD PDVEOHSW NUDE DEOGSW blendகககம 
IGN GSO WED 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 85 


10. 


11. 


12. 


13. 
14. 


15. 


16. 


வுரீமரறாட்டம்‌ வரி மடைத்‌ த்னரதுல்‌ தெரிதல்‌ வெட்டிச்‌ 
செதுக்கு மற்று மேல்‌ குத்தழும்‌ குத்தமனாதியெஞுதி 
சுந்திராதித்த CDOS) SCE YES AEST LLIN Beir 
நோக்கிய கிணறும்‌ மேல்‌ தேரக்கிய மரமும்‌ 94 மிதம்‌ ம்‌ 

யோ போற்ப்பட்ட end பதார்த்த, WLW CW ஆட்சியாக 
கற்ஹுூக்க,ரவேோரியம்‌ புல்லும்‌ பரியம்‌ echo நரகர்‌ ALG 
அனுபனித்துக்‌ கெொளண்னக்கடனலீர்களாகனும்‌ இப்படிக்கு 
ஆசுமிடத்தில்‌ கடய. 


வந்தால்‌ நானை தடைதீர்க்துத்‌ தழுவேனாகவும்‌ இப்படிக்கு 
சமம்‌. மதித்து DUC ILW ௯. DLL EFIDD ADEE சரகம்‌ 
ப்ணீக்குடுத்தேன்‌ லெவ்லை மரக்காயரவீர்களுக்கு 
WET ஓ.ம்பம்‌ இது கரம்‌ சட. 


Wai Wang uaa ELISE WE FA 
pufarni த்த ணன்‌ 4/ந.யளர்‌ WG AWG OL uf an 
சகொத்துக்கணக்கு நல்லசிவம்‌ ரிள்ளை மெற்படி 
HUGE WIV ADD HDL Cop, HDL 
INGELILIN GL 


மேற்படி MLW CEL pL முகன்‌ WEE 
மேற்படியார்‌ வாவாராவுத்தர்‌ மகண்‌ சக்கிலி வாவா 
இனர்களறீய இிந்தக்கூலபண்டகசாலை அறாதிச்‌ சரதம்‌ 
TSCA பத்தன்‌ ௦௧4.4 மூத்து. 

இந்தப்படிக்கு முத்துச்சாமி இந்த.்படி க்சி அறிலேோன்‌ Mops 
குருக்கள்‌ அறிவேன்‌ கொத்துக்கணக்கு அனந்த... பஸ்கா 
DPC Wn அ௮ம்‌.பல.ம்‌ 

இந்துப்படிக்கு அறிவேன்‌ கொத்துக்கணக்கு சண்பகம்‌ ம 
DOUG FLL EDU an D6 EPA uf anh AC 
NEEL A oar DWTS aL. 

இந்த ஓலை வித்தேன்‌ இராமநாதபுரம்‌ முத்திக்‌ காகிதம்‌ 
ற்‌. பானை DLE gH (wn) 

1818 (ewLii d 77 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


28. கொடுமளூர்‌ செப்புப்பட்டயம்‌ 


நாக. கணேசன்‌, இராமநாதபுரம்‌; 


இராமநாதபுரம்‌, திருமலை சடகோபாலன்‌ என்பவரிடம்‌ உள்ளது 


ரகுநாத சேதுபதி என்கிற கிழவன்‌ சேதுபதி. 22.01.1680 


26 செ.மீ. யீ 16.5 செ.மீ. அளவும்‌ 800 கிராம்‌ எடையுமுள்ள 
இச்செப்பேடு க. பி. 1674 முதல்‌ கி. பி. 1710 வரைசுமார்‌36ஆண்டுகள்‌ 
மறவர்‌ நாட்டையாண்ட ரகுநாத சேதுபதி என்கிற கிழவன்‌ சேதுபதி 
தனது ஆட்சிக்‌ காலத்தில்‌ வழங்கிய கொடை பற்றியது. கிழவன்‌ 
சேதுபதி கோயில்களுக்கும்‌, மடங்களுக்கும்‌ நிலதானம்‌ வழங்கியது 
பற்றி சுமார்‌ 117 செப்பேடுகள்‌ கிடைத்துள்ளன. இச்‌ செப்பேடு 
அந்தணர்‌ ஒருவருக்கு தனுஷ்கோடியிலிருந்தபோது நிலதானம்‌ 
வழங்கியதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. நிலம்‌ வழங்கப்‌ பெற்ற 
கொடுமளூர்‌ இராமநாதபுரத்திற்கு தென்மேற்கே சுமார்‌ 40 கி.மீ. 
தொலைவில்‌ அதே பெயரில்‌ இன்றும்‌ உள்ளது. 


J. 


க 


DADIE SVAN ந சரதம்‌ 1601 நத்ணl்ம்‌ 
DTPA ச22.ரரஜ்தி 

DID GFIOAGEIGD LS SITUS D Cmwls gral Wa 
DNNWBGDY Lh Lg 

த்து த்னிதிலயயும்‌ குழுவாசரழம்‌ சத்பூஷதொ நகத்தி 
ATU AID CLINE LOW LIN 

AISI பத்த மெத்‌ புண்யம்‌ காலத்தில்‌ 
CDOUDEIIELA CDI GODT 

DIDS TIO GDA GIP DIDI Faye 
துறற்துரள்‌.பரறாரத Cg 

Ing Naga raf gd CFIA 7520ம்‌ bla WED 
Doofuc Dav g. 

DD EITDOIL CVO அ௮ரியரர EIB. AL 
NDREDS BU agar 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 87 


10. 


4, 


அல 


72 


14. 


15. 


16. 
த்‌ 
18. 
19, 


20. 


தச 


23. 


ண்டன்‌ மூவரரயீரகண்டன்‌ கண்ட னாடு கொண்டு 
STIL ATT NNN 


பட்ட WIENGES DLT கண்டர்‌ ACA 
ஹீர்கஞ்சுகன்‌ வீர 


ATI CAG EAU ௮ரசர:70/000777,0207 AL பார்‌ 
வெக்க 


ISMAIL LCSD IGT அற்த.ம்‌. ற கண்டன்‌ 
சாடிக்கரரர்கண்‌ 

LO DAWG Cnc FIL EEA DTITL LY Gs 
பணுக்குவர்‌ க 

சண்டன்‌ வறக வனளனரடன்‌ சகொட்டமடக்கி வவைய்யான்‌ 
DI Og 


பாட பரிதித்ததேறு வார்‌ கண்டக்‌ வீர 6/:0/20007.ப/7.0,700040) 
DG SMG 

BOD LED ௪௧ DYOL UA BDL LG 
கடலில்‌ பச்சி ELA 

அறடக்கலைங்காத்தான்‌ தா 

கிக்கு வேலி சத்துருவரதீய்‌ 

LOI ATAPI LA ga 

ர்த்தான்‌ மேலவுர்கள்‌ கோன்‌ "ம»”வலர்கள்‌ வக்க 
GIN Mw 


57 ADSI BDSG DBI BAW DNA ENG SN 
PGND, 


DODD குரவன்‌ DIECAST AWC தனன கடைக்குக்‌ 
700707 


IG DIALED LDA EG ELTORG GADD 


மருவக்‌ 


GHD ANE ம்ப பித்த வன்‌ மிைதனு கசம்‌ ம..மரதர்‌ 
DLE 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


22 


25. 


26. 


27. 


28. 


29. 


J. 


2.7. 


22 


22. 


22. 


96. 


a7. 


த வரு சுமுகன்‌ விசைய லக்ஷம்‌ கரந்தன்‌ கைக Tிyம்‌ 
ODL KW 


of க்கப்ப சக்திய Ln ATS sds Fugu 
Aina 


COTIDA வற்தண்மட CIWGSDD ATION Bf 
௪5௪37 FTE DIP 

W VR Parner AD DET Ab GL 
துகவீர்க்கூற்ற 

த்துக்‌ காத்தான்‌ குலோத்துங்க சோன நல்லர்‌ அர்‌. பரல்‌ 
ADIT 

த கண்டனிீல்முக்கும்‌ நீலி 6/௯.ற.ப, யாரது CnதுபதF 
ரகுநாத சேவ 

ர்ப்த்ரன்‌ ஸேதுபசி ரகுநாத தேவர்‌ ரரமீஸ்வரத்திலிழக்கும்‌ 
Léa 6௧7 


ரத்து போதய WIGIGD WHE FTENGWIL ETT SUC 
777000 

6 YEG 202120 DITTO அப்ப அபப்யனுக்கு LOND Bw 
கிச்‌ BETES GL 

GSI காமமா குருவை வ 721.2 AanGbகIக 
கூற்றத்தில்‌ கொடும 


. மூநர்கீ கண்ரமரயப்ச்‌ OMNES EDL DE GEG ChE மேற்‌. 


BATDIW EDD OS தண 

007/5 பேக்கு வடக்கு மேற்படி கண்மாய்‌ மற்குக்‌ கரைக்கு 
அதுக்கு Arun 

கலத்துக்குத்‌ தெற்கு இன்னாய்‌ கெல்லைக்குள்னீட்ட 
ஒச்சிஏந்தல்‌ தாதநேந்தல்‌ 


இதீினுட் ன மந்த தஞ்சை புஞ்சை நந்தும்‌ செய்த்தலை தீடர்‌ 
WIMOL மரற... 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 89 


90 


8. 


29. 


பர்ணம்‌ படிக இட்டுத்‌ திடல்‌ தேர்த்‌ BY நீரும்‌ Ln 
குழ. பற... LL 


Lp சகல GGT ிறாரத்தியம்‌ fd நப 


DUGG Bg TLS 


ZI. 


22 


43. 


46. 


427 


ZS. 


Z9. 


50. 


27. 


. தரம்‌.ய தறித்து க௦,ரத்‌.ய/மமண்று 6/7. ALCL 


CBZ ITD ULI 


ககம WEN Lu கத்தில்‌ ம௦லறீரண்டேோோரகுக தாரா 
iawn gn சே 


துனிம்‌ துநுக்கோழ தீர்த்தத்தில்‌ தாரா பூர்வமாகக்‌ 
ELL WTLLL LUTON கர 


DUG pads EGO Cun PNG WADI 
MSG Ga 

சம்‌ ஸர்வ மான்யமாக ஆண்டனுப்னித்துக்‌ கொள்ளக்‌ 
கடவரராகவும்‌ இந்தத்‌ தர்ம 


4ம்‌ பாரத.ரசம.ரருவார்‌ LALA Uf ps 
Lich ரம. ௪ 


வுலித்கப்‌ [D3 yம 6க.ர.ழ. ,பீரம்‌.ம ,பீரதிநமப.ூ...யம்‌ 
LOTT TE 


ந்தத்தையடைவாராகனும்‌ இந்தத்‌ தற்மத்துக்கு அகிதம்‌ 
LIT 


6h DOES கரைய "22ம்‌ CFDA CUYD DBT DID 
குழுலை ம 


WD கரம்‌ பசலையும்‌ LSID BIDIUYD ADS Lf 
தேரி 


லே போகக்‌ கடலாரராகவும்‌ இப்படிச்‌ சம்மதிக்க (நீரகு.நரத 
தேனீர்‌ தீழு 


LICL TIDUS LGD VERE DIET ALD அப்பனுக்கு 
LSID 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


22. த.ம்‌.ம WI குடுத்தோம்‌. அ LIND மேம்‌ wg 
BIDEN யோ 


22. று பரலற்ம்‌ தரநாஸ்வர்க மலா்‌ நேதி பாலநாத்ச்சுதம்‌ 
UOWDOVUA GHGS 

OL. OTL புண்யம்‌ பரகத்தரது பர2)ற.ம்‌ பரத்தி. DIGI 
்வுதுத்தம்‌ நீஷ்ப 

22. ௮௩ம்‌ பவேத்‌ ஏகேவ்யகீநிலோகே ஸர்வேஷர மேய iதgுnம 
DCL 


26. கர கரக்‌ ஹ்யரி பரத்த்தாவஸ ந்தா: இந்தச்‌ சாதனம்‌ 
UCSC BoD 


27. க்‌ கொடுமகுரரிலிதழக்கும்‌ இறய்கல்‌ மீட்டர்‌ oan புறத்‌ 
TILED BNI AH 


28. WSO FATDILILI AGE AT மறப்ப LILY YES 
சீட 


29. YUL RG GLIWDDY. 


A 
டல்‌. 
OT ZA: 
அவபன வ நி 


சக ஸ்ட்‌ 
ய்து எள்‌ கார்கி 
i oy ag பே 
12. பதக பக்கம 
மய க மன எளாகிதி Ki 
க்கிய” 


௩:௬3 பலத்‌ 


ந ௮ 4 
ர னர்‌ pg க்கல்‌ களில்‌ 
ம்ம்‌ நம, த்‌ டா ரூ ஈகை 
கரல ஊரு, ஈக பக்தி வலம்‌ கை தஸ ணக 0௬௫ ஐ டா, 
ட தய? வர ளகர கடா ஈன ஏக 9) எ பா மெ ௪௧௪, 
COGS oT வய பென்ரித த: ஆ. ௮012 கட்டட. கொட்டோ ட்‌ 


பகவன்‌ (7: WAN) ஆவி க தத வாத 


- lor a 69) 


(று சம்ம அக 
os. ] னக ்‌ 
எங பவ - 


உ. 





ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 91 


24. கொத்தமங்கலம்‌ செப்புப்‌ பட்டயம்‌ 


அ. சந்திரபோஸ்‌, திருச்சிராப்பள்ளி. 
புதுக்கோட்டை மாவட்டம்‌, ஆலங்குடி வட்டம்‌, கொத்த 
மங்கலம்‌, பளுவான்‌ நகர்‌, திரு. முத்தையன்‌ அவர்களிடமிருந்து 
பெறப்பட்ட இப்பட்டயம்‌ தற்போது கட்டுரையாளர்‌ வசம்‌ உள்ளது. 
எட்டுக்கரைப்பிரிவுகளைக்‌ கொண்ட கொத்தமங்கலம்‌ கிராம 
மக்கள்‌ தாங்களே கிராமத்தை நிருவாகம்‌ செய்துகொள்ள நிலத்தரசு 
காருகாத்த வெள்ளாள வாணாதராயர்‌ எழுதிக்‌ கொடுத்த அரசாங்க 
உத்தரவு. எட்டுக்கரைப்‌ பிரிவுகளும்‌ கிராம எல்லைகளும்‌ 
தெளிவாகக்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ளன. 


முதல்‌ பக்கம்‌ 


7, Mf WOW NGS GLI AT 

2 WMA ELI bln 
2 TIL DIG OL IGT LITO LDOIL 
4. த்தார்‌ பஞ்ச bln 
2: ணட aera fui 6.7 
6 OLD LIGA SILT en 
7. கவன்‌ செட்டா nnd nang 
2. NE grew MIG STL gna 

9... J UCDO 022217 சீரரயார்‌ A 

10. UG dai paid sé sag gL 
11. phono LfLingd பண்ணிய. 
12. ad நன்ற ௪7173317௧7 FENG GW 

13. 1405 க்கு மேசம்‌ rdw Bap af 

14. EW Hp WW 10d Apple LU 
15. 


SJ UTIL SITLL NT Claw 


92 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


்‌ ௪8௧௫௮ கரறானுரர்‌ நாடான 2 


சீ Ge sa pn ஆன தன 


1D AMDT METAL pu dn 
SEDGE LNT GG நீத்த 

. கரழுகாத்கு 4/4/07727777077 nT EINE 
. சர் ஓன்று குடித்த அருகுடிக்காடு 
S810 od ew 0.2 நதர 

. 007..LDIO 2104 இ.த்கு.மபரகிய 

. 4//79070ர0த LINOOTA INLD BEDI 
கக்கும்‌ கரகரத்த aT ANT 


. DITLIG & HPL LNG ட க ENGGS GT 


WIE BIGDOG GIST WD 


. கரு மற்ரும்‌ DIOL FIST BS 

. ரீமரில்‌ மண்ணுக்கு DLs Daan 
WAST efi Nani கருவம்‌ 
LT GGT pr abLTn புறத்திர 


WJ 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


202. 
22. 
2ம்‌. 
26. 
27. 


WNIT arf I DEST WA MAA 

க்கு மேலத்தெருவில்‌ நீற்பது அறத்து கி 

மூக்கு GLEE DESPA OODLES bln 
DOT DEST ௪2௧,207 1072020. யாள்‌ DES 


PUT BMAD சக்கு ESSE LOUD BADE 6 


. ஹ்ரடிக்கு கரை கிக்கு குடித்த க ni GIL 
, பரியம்‌ OIG DDH ENG DEG TOOVLTADI 


.. திரறாரயமரமரிபறரய DWE FL GIL 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 . 93 


. ண்டியறாசா அவர்கள்‌ பரி ஏறி எல்ஸல்கட்ட ஏல்‌ 
்‌. லைக்கல்‌ நாட்டினை படிக்கி கீழ்பாற்க்கெல்லை நீ 


தங்கம்‌ எல்லை பர்ூக்கல்னு இதற்கு awn 


ன்‌ பொட்டக்‌ கல்லு இதற்கு தெற்கு செவல்‌ புஞ்சை 
க்கல்லு இதற்கு தெற்கு சீசனபுக்சைக்‌ கல்லு இதற்கு 


. கீழற்சடைக்கல்லு முக்குட்டி நின்று மமே.ற பரி 


யம்புகஞ்சைக்கல்லு இதற்கு WUD Ged 


. கல்லு இதற்கு மேற்‌ வயல்‌ மாம்‌ புஞ்மசைக்கல்லு இதற்கு மே 
. ற்மெற்கு செம்ரீரக்கல்லு இதற்கு மேற்‌ ஓடைய 

. க்கல்லு இதற்கு மேற்மமடக்கி ழக்குட்பிக்கல்னு மின்‌ 
று வடற்சறனணைக்கல்லு இதற்கு வடற்செய்வலக்‌ 

. கல்லு இதற்கு வடற்கமொச்சீயீல்‌ கல்லு இதற்கு ௨,227 

. கண்‌ புஞ்சைக்கல்லு இதற்கு வடற்‌ [லப ்சக்க 

்‌. ல்லு இதற்கு வடற்‌ கரடன்புக்மசைக்கல்லு இதற்கு வடக 

. குப்புக்சைக்கல்லு இதற்கு வடக்கு பண்டி புஞ்சைக்கல்‌ 

. னு. இதற்கு வடற்ற்க்குட்டிகல்லு நின்று கற்கால 


கல்லு இதற்கு கிழற்கு பொய்மகக்குடி கல்லு 


. பழ. dps இதற்கு கp்oIDL LW 
. யக்கலினு இதற்கு கீழ்பாசீபபலக்கமம்‌ 

: வு இதற்கு கிழக்கு கீழற்றுக்குட்டி 

. கீகல்லு நின்று கெற்குத்தாவ்‌ க்கல்‌ 


A ODDO Now CFD DWE DNATA 


. டக்கல்னுப்‌ பொருதல்‌ இந்து நாக்க 


DUBE மன்னார Lj EID WIG 


5771ம்‌ ADLOLUDLDLINLWD UF GENE LOD DD LI 


. குதப்புறை Lb Hs A LMG 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


67. yoafodd Feud safe ops பட்டு 

68. க்கை தந்திரமார்‌ ஆண்டு கொள்வது கல்வெட்டு 

69. கட்ட AOL ST blasnPuf gL pr 

70. Glug கக.ரலம்‌ WAGs நரம்பு ELS 

777, Gwar Gard Soi ச2ம.ப்யம.ரத சியாமி YT ௮ 


72. WW 2. Mju ௨. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


95 


25. புதுவை ஆவணக்காப்பகத்தில்‌ ஓர்‌ 
அடிமைச்‌ சாதனம்‌ 






எஸ்‌. ஜெயசீலா ஸ்டீஃபன்‌, புதுச்சேரி. 


புதுச்சேரி இந்திய தேசிய ஆவணக்‌ காப்பகத்தில்‌ உள்ளது. 
(சுவடிகள்‌: 18ஆம்‌ நூ. ஆவணங்கள்‌. கோப்பு 91:1). 


1781இல்‌ புதுவை மாநகரத்தில்‌ ஊர்‌ சவுத்திரி முன்பாக 
அரிக்கமேட்டைச்‌ சேர்ந்த தயிலம்மை என்ற தாய்‌ தன்‌ 5 வயது 
மகளை மரியம்மாள்‌ என்ற பெண்ணுக்கு விற்றாள்‌. பாண்டிச்‌ 
சேரியின்‌ பழைய பேரான 'புதுவை' இதில்‌ குறிப்பிடப்படுவதைக்‌ 


காணலாம்‌. 


775.7 yO Arar ரீ 24.2... Ned ப தம்‌ 
கார்த்தியை 1 3 பதும மகம்‌ அனர்‌ dT அர்க்‌ ரன பாரக 
மரிய்ம்மாணக்‌ கரிக்கமேடுி பன்னி பொன்னன்‌ பெ ஐரழி 
BUDD GDL FEAT DHA BTGGS La சரஸ்‌ adr போர்‌ 
கழித்துக்‌ [வியது 5 ஜாதி பன்னிச்சி சேந்தவன்‌ இவன்‌ 
anh ரர Dana GNCI NUD ௯.0.௮ 
DPW parC BTCA DY 2 ap DUD [ «fa 
ரன்‌ சுற்துக.ம்‌.ம்‌ AnD... Moni தாலம்‌ Mnws days 
Dans நீச்சரீத்த Dr புதுச்சேரி ரூ. 2 இந்த ரூ. இரண்டுக்கு 
னிலையறனித்து்‌. யொருன்ப்டி கொண்டேன்‌. இதுவே 
னிலையாகனும்‌ இதுவே விலை கிறையமரகல[ம்‌ புத்திர பத்திர 
LTP இத சறற தாமேயணுப்கித்துக்‌ கொ்கிறது. 
இந்துப்படி சம்மதித்து மரிய்ம்மாளுக்கே பொன்னன்‌ ற்ப 
UATE GUD phd சாதன ரி கொடுத்தேன்‌. சாக்த 
CFIDUGSTT DSS pauகsi, FO TYG DADE FNAL, ௨ளர்‌ 
கக்கு ந. ப புற்றை கக்கு DLT DEMWYED. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 





26. பிரதாபசிம்மஜி ராஜே சாகேபின்‌ 
இறப்பைப்‌ பற்றிய மோடி ஆவணம்‌ 


மு. துரைராசு, கந்தர்வகோட்டை. 


தஞ்சாவூரில்‌ மராட்டிய அரசை நிறுவியவர்‌ ஏக்கோஜி எனும்‌ 
வெங்காஜி ஆவார்‌. இவரது ஆட்சி அமையவும்‌, நிலைக்கவும்‌ 
இவரது மூத்த சகோதரர்‌ சத்ரபதி சிவாஜி உறுதுணையாக இருந்து 
வந்தார்‌. இவர்கள்‌ மராட்டியத்தில்‌ போன்ஸ்லே வம்சத்தில்‌ 
தோன்றியவர்கள்‌ ஆவார்கள்‌. இவர்களது ஆட்சிக்காலத்தில்‌ 
இரண்டாம்‌ சரபோஜி மன்னராக இருந்தபொழுது 1799ல்‌ ஆங்கி 
லேயர்‌ ஆட்சியைக்‌ கைப்பற்றி ஓய்வூதியம்‌ (மன்னர்‌ மான்யம்‌) 
வழங்கிவிட்டனர்‌. அதற்குப்பின்‌ அவர்களது பரம்பரையினர்‌ கலை 
வளர்க்கும்‌ பணியில்‌ அதிகமாக ஈடுபாடு கொண்டு விளங்கினர்‌. 


தஞ்சாவூர்‌ மராட்டிய அரசர்களில்‌ ஒன்பதாவது அரசராக 
பிரதாப சிம்மஜி ராஜா சாகேப்‌ பட்டத்திற்கு வந்தார்‌. வயதில்‌ 
சிறியவரான இவர்‌ மராட்டிய சேனாதிபதி மானோஜியின்‌ 
துணையுடன்‌ ஆட்சியில்‌ அமர்ந்தார்‌. இவரது ஆட்சிக்காலம்‌ 
அமைதியற்றதாக இருந்தது. ஆங்கிலேயர்‌, பிரெஞ்சுக்காரர்கள்‌, 
நவாபுகள்‌, சுல்தான்கள்‌ என பலரும்‌ பல பகுதிகளை 
சூறையாடினர்‌. மனம்‌ நொந்த நிலையில்‌ பல ஆண்டுகள்‌ வாழ்ந்து 
கவலையோடு 1768ல்‌ காலமானார்‌. 


மன்னர்‌ காலமானவுடன்‌ அவரது துணைவியார்‌ யமுனாம்‌ 
பாயி சாகேப்‌ மற்றும்‌ சக்வார்பாயி சாகேப்‌ ஆகிய இருவரும்‌ தீயில்‌ 
பாய்ந்து உயிர்விட்டனர்‌. அதிலிருந்து 11-வது நாள்‌ இரங்கல்‌ நிகழ்ச்‌ 
சிக்காக இவரது மகனும்‌ அரசருமாகிய துளஜாஜி ராஜா சாகேப்‌ 
போன்ஸ்லே அவர்கள்‌ அந்தணர்களுக்கு குடியிருப்புக்காகவும்‌, 
பசுக்களுக்காகவும்‌ நிலம்‌ தானம்‌ வழங்கினார்‌ என்ற செய்தி இம்‌ 
மோடி ஆவணத்தில்‌ சொல்லப்பட்டுள்ளது. 

இதில்‌ அப்போது நன்செய்‌ நிலத்திற்கு சமமாக புன்செய்‌ 


நிலத்தின்‌ மதிப்பும்‌, நிலத்தினை அளக்கும்‌ கோலின்‌ நீளமும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும்‌ சமஸ்கிருதத்தில்‌ தானம்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 97 


செய்பவர்‌, தானம்‌ பெறுபவர்‌, தானம்‌ பெறும்‌ நிலத்தை 
பரிபாலனம்‌ செய்பவர்‌ ஆகியோர்‌ அடையும்‌ பலனையும்‌, அதனை 
அபகரிப்போர்‌ அடையும்‌ துன்பத்தையும்‌ கூறுகிறது. 


மோடி ஆவணம்‌ (மொழிபெயர்ப்பு) 


98 


DEN FGOAWID தருக சேர்ந்த எழுத்தர்‌ அவர்களுறக்கு 
DDI ஏன்றும்‌ Pov DDYY in wang Ping (நீ. BTN pg 
1763-ஆம்‌ ஆண்டு TOAD rable. FDTD பட்டின்‌ 
பேரனும்‌ திவரகர்‌ LLL மகனுமாகிய CBTALSLL தனஞ்சய 
கோத்திரம்‌, ஆஷ்வலாய சூத்திர முக்‌ பீரை ஜதுபவருக்கு சுபானு 
சம்வத்சIம Wis மாதம்‌ GED LL TES Alp dy 
wang ரரஜு.ுநீ பரதர்‌ சிம்மதீ ராஜே சாஜேப்‌ அவர்கள்‌ 
மகைலாசலாசம்‌ அடைந்தார்‌. அவது UNG கய WIE (ரீ 
(னார்‌. பார பாரயரி gC மற்றும்‌ சச பரகிகிய/தி WIG (நீ 
சக்வார்பாமி சாஹேப்‌ ஆகியோர்‌ அவருக்கு பின்னை மீ பாய்ந்தனர்‌. 
அதிலிநுந்து 11-வது தர்‌ மேற்படி: பார்களார sR கக, WIDTH, 
கஸ்பா. இதில்‌ மூ.மீதரனம்‌ NFWWUIILLGY. இத்தானம்‌ 14 ௮ட 
கோலம்‌ அனந்து கொடுக்கப்பட்ட நிலத்தின்‌ விம்‌. 


நஞ்சை நீலம்‌ 16 வீ: yews fb நஞ்சை நிலத்தில்‌ ஒவ்வொழு 
வேலிக்கும்‌ கால்வேலி வீதம்‌ 2% மர பரமனார்‌ குழ. பர$த.ப்புக்கு.ம்‌, 
பசுக்களுக்கும்‌ நீலம்‌. நஞ்சை ஓவ்வொரு வேலீக்கும்‌ 3 மர வீதம்‌ 
712 wi. wags 2 


மத்தம்‌ நஞ்சை, புஞ்சை நீலம்‌ அரைவேலீ, நான்கு மா கால்வாய்‌, 
LIFT, BE மறை.ர்பழித்த..்பட்டு TT AWN AEC 


 செனுத்தப்பட்டு சகல சுழுதாயத்துட்ன்‌ அனு பும்‌. பத.ற்க.ரக 


தாரைவார்த்து சகரழிக்க.ப் பட்ட சர்ரு.ம.ரனரியம.ரகு.ம்‌ ஈரி பது 
வரையறு க்க.ர்பழிகிறத.. DED YEP, MEST பாரம்‌. பாரிய மரக 
அனுபவத்துடன்‌ ஒவ்சிவாரு ஆண்டும்‌ புதிய மீரதி ஏழுித்துக்‌ 
கொண்டு அசல்‌ பத்திரத்தை கணக்கு எழுதும்‌ ராமர்‌ 
கத்து IC WD). தரனும்‌, LALIT ஆகிய Gd 
இம்‌ மோடி ஆவணத்தைத்‌ தமிழாக்கம்‌ செய்தளித்த தஞ்சாவூர்‌ மங்களதேவி 
அவர்களுக்கு நன்றி. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


GIA ania 64௪-7ரீ4.௯.ம்‌ Heart. LALIT 6/பப்பலார்‌ 
அச்சுதனுடைமய பத்மடையீர்‌.. தன்னுடைய. ரது 
LIPOIC LD GOL ITE 
LATIN ட்ட புண்ய மறவர்‌. Pg 
ng or ALE ILIAC ng By. இது FAB. 


இசை DIO DINE WENN DELETE LYE ET 
Msn ௦ம்‌ 6 (Dip பீரி). 


தறிஜீர்‌ நிமல்‌ ஓூ.ப்பதல்‌ 
மீகி....25, மாதும்‌ ஜமரதீலரகர்‌. 
LOB SGOT, 
குர்றனீல்‌ முத்தீறை, 

சுருச்த்‌ சாட்சி 


கலெக்டர்‌ சாறஹேோயபின்‌ கச்சேரியில்‌ சர்வா நீலத்தின்‌ 
பதிவேட்டில்‌ ஏண்‌ 144, நாசர்‌ 6, மதம்‌ ஜூன்‌, 1809 ஆண்டு இதில்‌ 
ப்தியர்பட்டுற்காது, 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 99 


27. ஒழுகூர்‌ சத்திரக்‌ கல்வெட்டு 


ப. வெங்கடேசன்‌, பாணாவரம்‌. 
வட ஆற்காடு அம்பேத்கர்‌ மாவட்டம்‌, வாலாசா வட்டம்‌, ஒழுகூர்‌ 
என்னும்‌ ஊரிலுள்ள சத்திரத்தில்‌ உட்கூரையில்‌ வெட்டப்பட்ட 
கல்வெட்டு. 


தி. பி. 1804 


ஆற்காடு செவ்வி மகாரிஷி கோத்திரத்தைச்‌ சேர்ந்த வாழவந்தா 
செட்டி பேரன்‌ பச்சையப்ப செட்டி கட்டிய சத்திரம்‌. 


7. சரிவாகன ௪சகரரத.ம்‌ 1726 swish 4905 

2. pun மறும்‌ 56 மல்‌ 6/சல்லரறின்ற றத. 
2. வருஷம்‌ ஆழி மீ 16 தேதி ஆற்க்காடு செவ்வி மகார 
2. கோரத்திறம்‌ Apo aL GY wad 
ச்‌. 


. ச சகட்ட OWT பச்சைய aL. 


100 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


- 28. துறையூர்‌ தர்மராஜா 
கோயில்‌ செப்பேடு 


கு. தாமோதரன்‌, சென்னை. 

சென்னையில்‌ உள்ள ஐக்கிய நாடுகளின்‌ அகதிகளுக்கான 
உயர்‌ ஆணையர்‌ அலுவலகத்தைச்‌ (UNHCR) சேர்ந்த திருமதி. தோ 
கல்யாண்‌ அவர்கள்‌ பெரம்பலூர்‌ திருவள்ளுவர்‌ மாவட்டம்‌ 
துறையூரிலிருந்து செப்பேடு ஒன்றினைத்‌ தமிழ்‌ நாடு அரசு 
தொல்லியல்‌ துறையின்‌ பார்வைக்குக்‌ கொண்டு வந்தார்‌. ஒரு 
பக்கம்‌ மட்டும்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்ட இச்செப்பேடு 
18 செ.மீ % 35 செ.மீ அளவுடையது. 37 வரிகளையுடையது. 
தொடக்கத்தில்‌ சங்கு, சக்கரம்‌ அவற்றினிடையே நாமம்‌ ஆகியவை 
கோட்டுருவமாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 

துறையூரில்‌ உள்ள தர்மராஜர்‌ கோயிலுக்கு தினப்படி பூசை, 
நைவேத்தியம்‌, அகண்ட தபம்‌, பிற பூசைகள்‌, திருவிழா, திருப்பணி 
ஆகிய செலவுகளுக்காக செட்டிகுளத்தைச்‌ சேர்ந்த சதுர்கோத்திரம்‌ 
பல்லக்கோல்‌ வெங்கடாசல ரெட்டியாரின்‌ பேரனும்‌, குமார 
வெங்கடாசல ரெட்டியாரின்‌ மகனுமான பிரசன்ன வெங்கடாசலம்‌ 
ரெட்டியார்‌ நஞ்சை நிலம்‌ 2 காணியும்‌, புஞ்சை நிலம்‌ 10 காணியும்‌, 
புளியமரங்கள்‌ 10ம்‌ கொடையாகக்‌ கொடுத்த செய்தியை இச்‌ 
செப்பேடு குறிக்கிறது. மேலும்‌ தனது கிராமங்களிலிருந்து (யிஷ்திரி 
மீரா) கிராமத்திற்கு ரூபாய்‌ ஒன்று வீதம்‌ வருமானமும்‌ ஏற்படுத்தித்‌ 
தந்துள்ளார்‌. 

பஞ்சாங்கக்காரர்‌ நிலம்‌, காவல்காரர்‌ நிலம்‌, கொடை 
கொடுத்த ரெட்டியாரின்‌ நிலம்‌, ஏரிக்கலிங்கிலிருந்து வெளியேறும்‌ 
வாய்க்கால்‌, மலையடிவாரத்தில்‌ செல்லும்‌ பாதை ஆகியவை 
நிலங்களின்‌ எல்லைகளாகச்‌ சொல்லப்பட்டுள்ளன. இறுதியில்‌ 
ரெட்டியாரின்‌ கையொப்பம்‌ தெலுங்கில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 
செப்பேடு கி.பி. 1833 ஆம்‌ ஆண்டில்‌ தரப்பட்டதாகும்‌. 

7, சுவஷ்தி நீ சரிவாக சகாப்தம்‌ 1755 கலி 

2 wath 4934 Wg God 6/சம்ைறிஹ்ற Agu AOL 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 101 


DPW தூலார pd சக்கு SoC 
ம்‌ந்ட்ச்செந்தீரம்‌ கூடின மிந்த சுபதினத்தில்‌ சத்‌ 
COIS GDL ப்ரம்‌ IL OTD Nau கLNED 


2 
427 
2. 
6 NLA ungaiad LASSI GAH BEL NED CL wi 
7: க்‌ YEO Ler NEL NED 671.2. பாரர்‌ mp 
8. யர்கள்‌ கச DYE sip Gana 
9. க்கு GFW பூசை PCG G WD AIL GL AG 
10. பப்ப மூசை ௨௪௪௦ம்‌ Gp pnd gi 
11. .ஙகருநக்கரக ஏருநதிகுழித்த LOT pwn Syn 
12. CLL WD CL DDT CLYOL UG 
722. அுயனுக்கு BOG LEFT ED OL AWWW AWE 
14. கு செருக்கு கலிங்கி வாக்காலுக்கு மேருக்கு கண்டோ 
15. அனயறுக்கு வடக்கு பந்த நாங்கு யெல்மகக்குள்ணாாக ந்சை 
16. SIZ dG Cw uy Tod Cli க.ற்‌,ம.ராரலுர்‌ 
17. கேரம்‌ ஓ.ட்மிக்கு கிளக்கு அடிவரரம்‌ பாமத்க்கி தெருக்கு சீய்‌ 
72. swan GLEN WD Cad LI Aussi pod 
19. wi பவர்ககுநை...ய Fi ம.ர௮ரியத்து க்கு 
20. CWGEE CUD UTIGEGDL US WIA UGDIGEG 21௫ WF 
21. ந்த நாங்கு யெல்கைக்குன்ஏாாக ப்ச்‌ கர 10 LF 
22. ணும்‌ மெ”ல்ப்படி தர்மராஜர்‌ கோவில்‌ ஓ.ட்மிக்கு மேருக்கு 
23. அரீதிவெலிக்கு [தருக்கு காவல்காரன்‌ வீட்பிகளுக்கு கின 
24. க்கு பெரிய பாரறைக்கி வடக்கு மிந்த நங்கு யல்லகைக்குன்‌ 
25. க பயமும்‌ 10 ஆக மெலெஞாதிய நஞ்சை கா 
20. NaI YGDEETT LGD புரிய மறம்‌ பத்து pgs 
27. சர்வ wf ய்து கடித்தது Vref ந.ம்‌.றாற.ட. 





* தெலுங்கு எழுத்தில்‌ உள்ளது. 
நன்றி: தமிழ்‌ நாடு அரசு தொல்‌ பொருள்‌ ஆய்வுத்துறை. 


102 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


28. Ww Worn மேற்றீத Srwwsad MGR 

29, மண்ணுக்கு கிரமம்‌ ஓுஸ்ணுக்கு மழு LNW வீதம்‌ 2:72 
30. வரும்‌ குடுத்து வும்‌ LW நிச்சயம்‌ NewS GLEN 
27. ம்‌ மேலகுநதிய UIE ang CLL 

22. Goma Pipi. AGEL, jE CUE PW 

22. DLL READ FDU பருகிய BIDEN 
24. DED GDB DLO AGW Liu 

25; SECIS மகரம்‌ பூத வரகிய phen FAT. 


26-37*. ஸ்ரீ கவெய்கடாசல்பதிணறி யூஸந்றத /௮/௮/2௧,.7௪௦0 
LLNS 





ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 I 103 





89. புதுக்கோட்டை பேட்டை ஆஞ்சனேயர்‌ 
கோயில்‌ செப்பேடு 


மு. துரைராசு, கந்தர்வகோட்டை. 
புதுக்கோட்டை மாவட்டம்‌, புதுக்கோட்டை நகரம்‌ தெற்கு 4-ஆம்‌ 
வீதி பர்ஜியா பள்ளிவாசல்‌ சந்தில்‌ உள்ள ஸ்ரீ ஆஞ்சனேய ஸ்வாமி 
கோயிலில்‌ உள்ள செப்பேடு. 
தி. பி.1924. 
பழுதடைந்திருந்த ஆஞ்சனேய சுவாமி கோயில்‌ செப்பனிடப்‌ பட்டு 
குடமுழுக்கு செய்யப்பட்டது. இதில்‌ ஈடுபட்ட பலர்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறார்கள்‌. புதுக்கோட்டை அரசரும்‌ உதவியுள்ளார்‌. 


Wf nw gid 
0௯.7 IN. IN. நீ COL GEL HG WIC அர்க்‌ 
திவ்னிய கீத்து கஞ்‌ 


புதுக்கோட்டை உவன்‌  யபேட்டையரர்கனில்‌ அடியில்‌ 
சகரம்‌ பட OE WY ATG GDIW Wap Eb NTL 
WY. 


இந்த ராஜரங்கத்தில்‌ பூர்விகம்‌ பர்ஜிரியார ப்ீவாசம்‌ சந்தில்‌ 
TIGL HONG LT BEG 


WAND Card ஏற்பட்டு தற்ணமாகி GSD Gps 
கண்ட வந்துருக்கிறது. 


பண்பு சூம்ரர்‌ 10 வருஷத்துக்கு மன்‌ சுப்பா நாய்க்கர்‌ Lg 
CWDLIL கோனி grr உத்தரம்‌ 


CFL W CDI, GEG Ed Gana மனுக்‌ NGS Cw 
கோலில்‌ வமகையறாமய சீர்திருத்த வே 


967.2 பதன்‌ பொருட்டு அனண்னசத்திரம்‌ இடிந்திரந்த கருங்கல்‌ 
்‌ வ/தையுறரக்கறமர NN Cp ஆக 


104 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


DOD இரா SOTTO ூ.றீறியற.1....பர.023. ௮௮௫220. 
நின்று CITA LG. 
மெற்படி டவுன்‌ தற்கு ம்‌ வீதியில்ருக்கும்‌ 6.07.1. PTL 00 
FIL ராரஜுர TILING Lif 
LIZED BUNTY Ad CD Boje Caw Gora 
கட்டி ப்தி ய்து வட்டார. 
CUD சேோரனினுக்கு நரனது AGAW சதை B18 ௨. (IL.L.24) 
DIGBY Wh Bj CTW 
MANGE Wap Shin Goad Cetin: Bir GD beim 45 
pans WEST Ld DEVTTD EEG DOLD UGA. 
மேற்படி மஹ்ாகும்பாபரி கத்துக்கு சண்ணீதானத்தில்‌ கீத்மை 
கூர்ந்து ரஜரங்கத்மழைச்‌ சேர்ந்த கோவிலாக இருப்பது 
வும்‌ மீமற்‌. பர மஹ்ாகும்பாபிேகத்து ஆக வெண்டிய 
ngs eiay Cob ELM CRESS yi 
சய்ய்‌ ஓர்‌ தகுந்த அதிகாரிலயக் கரண்டு ...தீதும்‌.பாழ கீகு.ம்‌ 
DITOR DGD WDM CF பட்‌ 
L MOTD COTE GWE EOD த/க நந்த நீ Ep SATS 
வி கோவிலைச்‌ பசர்ந்த முடை, 
FWD, Ds, Gar, வர்ற Fg pSV சீர்வார்மசகமுற.ம்‌ 
BIGGS FDA ob கீரு.ம்‌ (நீ 
DODGE GCR ag prmwpL Foard மறி. DODNGLWLNS Ga 
கத்தை மக சத்திரம்‌ தகக ட 
டகையில்‌ சத்திரம்‌ அதிகாரி மாோற்மெண்‌்டிம்‌ சாம 
போஜனம்‌ DBL SDD EG ADWGED 
தர்ம சன்னிதானத்தில்‌ கீதபை கூர்ந்து மேற்படி மற bm 6a 
FULD ஜயம்‌ blewg GL CaL 
கத்தையும்‌ பூர்த்தி செய்விக்க மிகுந்த வுணக்கமாம்‌ [ீறரர்த்திக்து 
கேட்டுக்கொள்ளணுகிறேம்‌. 

ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 105 


a... ந.ரறாரய07சர.மரி.ந.ர.ய/((1 
வண்டிய கடை 

WD. சங்க மத்துறை 
ர்க... 

ஆது கல.கா. சைய்யது 0௯.ம்‌.மதூ 
ற்ருத்தர்‌ 

CLI... TWEEN aL 
/ீட்டிக்கை 

நர; 620, கேர. CTA FTWhuG 
ண்ழ யாம்‌ கடை 

7. புரரு.க.ப்ய/ புற்றை 
wos 

சர; ௪ Waa iio 
Wows 

ION. AP WE DY LAA 
காரசுக்கடை 

ம... NEN Lui 
அனுணனீக்கடை 

Lp. VERS 
2வுணரீக்கடை 

௧.5. DIITWTENL Fei 
பழக்கடை 

67.௮. அடைக்கலம்‌ நீர்ம 
பழக்கடை 

7.87. DIT FeLi 
அவுனிகடை 

0.8.0. TID. ZWEI EL 4 
வண்டிய கடை 


.ச.சு. சேதுபதி செட்டி, ஜனுனிக்கடை 


WN. SS EAL Lio 
Wo 

8.7. GLY en bl 
Wows 

௪... Wf WE 
மீக 

WD. GFW ப்ற்மைகா 
wef 

யெ. புகுசோத்தும 
Luni, wf 

ஆ. கூ.ப்பயப்பார பற்றை 
மரக 

57.2. பழ af Wn 
sion, Wf 

0. DDL 
செத்திலைக்கடை 

ச. JIWEMLP Fro 
வெத்திலை கடை 

7.0. SOD BIT aL 
Wolfs 

லெ. ௯. லெய்கட் ரம 
ட wos 

67. WD. pagan rng 
பேக்கர்‌ 

௮. குழந்தய 
றுக்‌. பயக்‌ கடை 

5. dni ச்சர... 
LLG 


28. 1.1924 ம்‌ Cui மனுவுக்கு Va. 2.01. Ay FG 
அனுர்கள்திவ்லீய சழூகம்‌ கூ. 50ம்‌ மேற்படி வீநரதுகளும்‌ கொடுக்கும்படிக்கு 
உத்தீரலு செய்து இழுக்கிறார்கள்‌. இந்த தர்மம்‌ வெகுஜன உபயம்‌ 


ந்டக்கவேணுும்‌. 
106 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


30. ஓலைச்சுவடிகளில்‌ எழுத்து முறை 


சு. இராசகோபால்‌, சென்னை. 


பழங்கால முதல்‌ எழுதப்படும்‌ பொருள்களாக கல்‌, களிமண்‌ 
பலகை, உலோகம்‌, மரப்பட்டை, தோல்‌, மரம்‌, தந்தம்‌, சங்கு, 
சிப்பி, துணி, ஓலை, போன்ற பொருள்கள்‌ பயன்படுத்தப்பட்டிருக்‌ 
தின்றன. தமிழகத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ இவற்றில்‌ அதிகம்‌ 
பயன்பட்டது ஓலையாகும்‌. ஓலையிலும்‌ பனை ஓலை மிகுதியும்‌ 
பயன்படுத்தப்பட்டது. சல வேளைகளில்‌ தாழை இலைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டன. பனை ஓலைகளை விட தாழை இலைகள்‌ 
அகலமாக இருக்கும்‌. ஆதலால்‌ அவற்றில்‌ நிறைய வரிகள்‌ எழுத 
முடியும்‌. இலக்கியம்‌, கல்வெட்டு மற்றும்‌ வழக்கு நடையில்‌ 
எழுதப்பட்ட ஓலைகள்‌ ஓலை, ஏடு, சுவடி, முறி, பத்திரம்‌, நுகும்பு, 
பொத்தகம்‌, தீட்டு, தோடு, நூல்‌ என்று பலவாறாக அழைக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. 

பளை மரங்கள்‌ எழுதும்‌ ஓலைகளுக்காக மட்டும்‌ பயன்பட்ட 
போது அம்மரங்கள்‌ “ஓலை வெட்டுப்பனை * என்றே அழைக்கப்‌ 
பட்டன. குருத்தாக வெட்டப்பட்ட பனை ஓலைகள்‌ நடுவில்‌ உள்ள 
ஈக்குக்குச்ச எடுக்கப்படாமல்‌ அப்படியே இரட்டையாகவும்‌, 
நடுக்குச்‌சி நீக்கப்பட்டுத்‌ தனித்தனியாகவும்‌ பயன்படுத்தப்பட்டன. 
இப்படித்‌ தனித்தனியாகப்‌ பிரிக்கப்‌ பட்டவை ஓலைச்சிறகு “ 
எனப்பட்டன. ஓலைச்றெகுகளே அதிகம்‌ பயன்பாட்டில்‌ இருந்தன. 
இச்சிறகுகள்‌ ஏறத்தாள 40செ. மீ. நீளம்‌ வரை இருந்தன. இன்னும்‌ 
நீளமான சிறகுகளில்‌ எழுதும்போது அவை தனித்தனிச்‌ சிறகு 
களாகச்‌ சுருட்டி வைக்கப்பட்டன. இவை ஓலைச்சுருள்‌, 
செந்திரிக்கம்‌ * எனப்பட்டன. நில வருவாய்‌ கணக்குகள்‌ எழுதப்‌ 
பட்ட ஓலைகள்‌ 75 செ.மீ. நீளம்‌ கூட இருந்தன. ஒரே கட்டில்‌ 200, 
300 என்று சிறகுகள்‌ சேரும்‌ போது அக்கட்டு அடி பருத்தும்‌ நுனி 
சிறுத்தும்‌ பராமரிக்க எளிதாக இல்லாமல்‌ இருந்தது. 

ஒலைகளைச்‌ சுத்தம்‌ செய்து வெட்டுவதற்குப்‌ பயன்பட்ட 
கத்தி ஓலைவாரி? எனப்பட்டது. எழுதும்‌ ஆணி ஊசி, ஆணி, 
எழுத்தாணி என்று வழங்கப்பட்டது”. ஓலைகளின்‌ ஒரு பக்கமோ 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 107 


அல்லது இருபக்கமுமோ துளைகள்‌ இடப்பட்டு கயிறு 
கோர்க்கப்பட்டது. இத்துளைகள்‌ ஓலைக்‌ கண்‌' என்றழைக்‌ 
கப்பட்டன. இத்துளைகள்‌ இடுவதற்காக எழுத்தாணியுடனோ 
அல்லது தனியாகவோ வட்டமாகத்‌ திருப்பித்‌ துளையிடும்‌ 
ஆணிகள்‌ இருந்தன. இவை ஒரு நுனியில்‌ ஏற்ற இறக்கமாக இரு 
நுனிகளைக்‌ கொண்டிருந்தன. ஓலைகள்‌ எழுதப்படுவதற்கு 
முன்பே சீராக வெட்டப்பட்டு ஓலைக்கண்‌ இடப்பட்டு கட்டு 
கட்டுகளாக வைத்துக்‌ கொண்டனர்‌. ஓலையில்‌ எழுதுபவர்கள்‌ 
சொந்தமாக இவற்றைத்‌ தயார்‌ செய்து கொண்டனர்‌. ஒருவேளை 
இவை கடைகளில்‌ விற்கப்பட்டிருக்கவும்‌ கூடும்‌. சங்கப்‌ 
புலவர்களில்‌ மதுரை ஓலைக்‌ கடையத்தார்‌ நல்வெள்ளையார்‌, 
ஒலைக்‌ கடையத்தார்‌ மகன்‌ வெண்ணாகன்‌ ஆகியோர்‌ ஓலைகளை 
விற்பனை செய்தவர்களாக இருக்கலாம்‌. ஓலைக்‌ கடை என்பதை 
நகைக்‌ கடை என்று சொல்வாரும்‌ உண்டு. எனினும்‌ இக்காலக்‌ 
கட்டத்தில்‌ கடை என்பதற்கு அங்காடி என்ற பொருள்‌ வழக்கு 
இருந்ததா? என்பது தெரியவில்லை. “வாயில்‌, இறுதி, கடைசி' 
போன்ற பொருள்களே இருந்துள்ளன. 

எழுத்தாளன்‌, ஓலைக்கணக்கர்‌, திணைகள்‌, நூலியலார்‌ 
முதலியோர்‌ இலக்கியங்களில்‌ ஓலைகள்‌ எழுதியவர்களாகவும்‌, * 
பயன்படுத்தியவர்களாகவும்‌ காணப்படுகின்றனர்‌. கல்வெட்டு 
களில்‌ மத்யஸ்தன்‌, கரணத்தான்‌, ஊர்‌-கோயில்‌-நகரக்‌ கணக்கர்கள்‌, 
திருமந்திர ஓலை, திருமந்திர ஓலை நாயகம்‌, திணை முதலியோர்‌ 
ஓலை ஆவணங்கள்‌ எழுதுவோராகச்‌ சொல்லப்‌ பட்டுள்ளனர்‌ ”. 

ஓலைகள்‌ பட்டோலை, பொன்னோலை, மந்திர ஓலை, 
வெள்ளோலை, வாயோலை என்று இலக்கியங்களிலும்‌ * 
அறையோலை, கையோலை, சபையோலை, இறையோலை, கீழ்‌ 
ஓலை, தூது ஓலை, ஓலை பிடிபாடு என்று கல்வெட்டுகளிலும்‌ பல 
வகைகளாகச்‌ சொல்லப்பட்டுள்ளன 11, 

ஓலைகள்‌ பாதுகாத்தல்‌ பொருட்டு அவற்றின்‌ மீது மஞ்சள்‌ 
பூசப்பட்டது. அவை உடைந்து விடாமல்‌ இருக்க ஓலைப்‌ 
பெட்டிகளிலும்‌ மரப்பெட்டிகளிலும்‌ சிவப்பு அல்லது காவித்‌ 
துணிகளில்‌ சுற்றியும்‌ வைக்கப்பட்டன. மரப்பெட்டிகளும்‌ 
ஓலைப்பெட்டிகளும்‌ கரையான்‌ அரித்து விடாமல்‌ இருக்கத்‌ 


108 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


தொங்கவிடப்பட்டன. அப்படி தொங்குவது 'அசை' எனப்பட்டது, 
ஒலைகளில்‌ எழுதப்பட்ட எழுத்துக்கள்‌ மை பூசப்பட்டுத்‌ 
தெளிவாகத்‌ தெரியச்‌ செய்யப்பட்டன. மேற்‌ சொன்னவற்றைத்‌ 
தமிழ்‌ விடுதூதுவின்‌ பாடல்‌ வரிகள்‌ கீழ்வருமாறு சொல்கின்றன. 
“கண்மணிடோற்‌ 

பள்ளிக்கூடத்தசையாம்‌ பற்பல தொட்டிற்‌ கிடத்தித்‌ 

தள்ளிச்‌ சிறார்‌ கூடித்தாலாட்டி உள்ளிலகு 

மஞ்சட்‌ குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும்‌ 

மிஞ்சப்‌ புகட்ட மிகவளர்ந்தாய்‌'' 1“ 

எழுதப்பட்ட ஓலைகள்‌ கோயில்‌ மற்றும்‌ மடங்களில்‌ 
அமைந்த பண்டாரங்களில்‌ பாதுகாக்கப்பட்டன. இப்பண்டாரங்‌ 
கள்‌ கோயில்‌ பண்டாரம்‌, சரஸ்வதி பண்டாரம்‌ ” என்ற பெயர்களில்‌ 
இருந்தன. பெரியபுராணம்‌, சுந்தரர்‌ கதையில்‌ தந்தையின்‌ 
கையெழுத்தைச்‌ சரி பார்ப்பதற்காக பழைய ஓலைகள்‌ 'அரண்தரு 
காப்பு“ என்ற இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்டதாகச்‌ சொல்லும்‌. 

தமிழகத்தில்‌ கல்லில்‌ எழுதப்பட்ட எழுத்துக்கள்‌ க. மு. 3ஆம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ கிடைக்கின்றன. அவற்றில்‌ க.பி.3 ஆம்‌ 
நூற்றாண்டினதாகக்‌ கருதப்படும்‌ அறச்சலூர்‌ கல்வெட்டில்‌ தான்‌ 
முதல்‌ முதலாக 'எழுத்து' என்ற சொல்‌ காணப்படுகிறது. ” இ.பி. 5 
ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த பூலாங்குறிச்சிக்‌ கல்வெட்டில்‌ தான்‌ 
முதன்‌ முதலாக “ஓலை” என்ற சொல்‌ காணப்படுகின்றது. *£ ஆனால்‌ 
இவற்றிற்கு முன்‌ சங்க இலக்கியம்‌, சங்கம்‌ மருவிய கால 
இலக்கியங்களில்‌ ஓலை, எழுத்து பற்றி செய்திகள்‌ அறியக்‌ 
கிடைக்கின்றன. ”” 

தமிழகத்தில்‌ கிடைக்கும்‌ ஒலைச்சுவடிகள்‌, இலக்கியம்‌, 
மருத்துவம்‌, மாந்திரியம்‌, சோதிடம்‌, சமயம்‌, வணிகம்‌, 
ஆவணங்கள்‌, பள்ளி மாணவர்களுக்கான அரிச்சுவடி, எண்சுவடி 
என்ற வகைகளில்‌ அடங்கிவிடக்‌ கூடியவை. பொதுவாக எல்லாச்‌ 
சுவடிகளும்‌ ஒரே மாதிரியாக இருந்தாலும்‌ ஒவ்வொரு வகை 
ஓலைச்சுவடியிலும்‌ ஒவ்வொரு வகையில்‌ எழுதும்‌ முறை 
தனித்துவம்‌ பெற்றிருக்கும்‌. இலக்கியச்‌ சுவடிகளில்‌ பாடல்களின்‌ 
முடிவில்‌ எண்களைக்‌ காணலாம்‌. இடதுபுற ஓரங்களில்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 109 


அத்தியாயத்‌ தலைப்புப்‌ பெயர்களைக்‌ காணலாம்‌. மாந்திரிகச்‌ 
சுவடிகளில்‌ பலவகைச்‌ சக்கரங்களின்‌ (இயந்திரம்‌) படங்களைக்‌ 
காணலாம்‌. சோதிடச்‌ சுவடிகளில்‌ ராசி சக்கரங்களைக்‌ காணலாம்‌; 
வணிகச்‌ சுவடிகளில்‌ பல்வேறு எண்களையும்‌, குறியீடுகளையும்‌ 
காணலாம்‌. பள்ளிச்சுவடிகளில்‌ பக்கவாட்டில்‌ மூன்று நான்கு 
பத்திகள்‌ பிரித்து எழுதப்பட்டுள்ளதைப்‌ பார்க்கலாம்‌. * 


ஓலைகளில்‌ எழுதப்பட்டுள்ள செய்திகளை அறிந்து கொள்ள 
அவை எழுதப்பட்ட முறையைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
பொதுவாக ஒரு கட்டில்‌ உள்ள சுவடிகள்‌ ஒருவரால்‌ எழுதப்பட்டி 
ருந்தால்‌ முதலிரு ஏடுகளைச்‌ சிரமப்பட்டு படித்தால்‌ அவர்‌ 
எழுதுகின்ற முறை நமக்குப்‌ புரிந்து போகும்‌. அதனை மனதில்‌ 
கொண்டால்‌ அடுத்த ஏடுகள்‌ அவரது கையெழுத்து பழக்கப்‌ 
பட்டதால்‌ படிக்க எளிதாகிவிடும்‌. 


ஓலைகளினள்‌ நார்த்தன்மை குறுக்கு வாட்டாக இருப்பதனால்‌ 
ஆணியால்‌ கிழித்து எழுதும்போதும்‌, புள்ளியிடும்போதும்‌, 
ஆணியை அடிக்கடி எடுத்து வைத்து எழுதும்போதும்‌ இடர்‌ 
பாடுகள்‌ அதிகம்‌ இருக்கும்‌. எனவே ஓலை எழுத்துக்கள்‌ புள்ளிகள்‌ 
இல்லாமலும்‌ மயங்கி மாறுபட்டும்‌, கூட்டெழுத்துக்களாகவும்‌, 
சுருக்கெழுத்துக்களாகவும்‌ அமைந்தன. கணிதம்‌, ஆவணம்‌ மற்றும்‌ 
வணிகச்‌ சுவடிகளில்‌ ஆண்டு, மாதம்‌, தேதி, நிலம்‌, பணம்‌, ரூபாய்‌, 
சாதிப்பெயர்கள்‌ போன்றவை திரும்பத்‌ திரும்ப வரும்போது அவை 
சுருக்கி எழுதப்பட்டு, பழக்கமான குறியீடுகளாக மாறின. அது 
மட்டும்‌ அல்லாமல்‌ தமிழுக்கென்றே தனி எண்கள்‌ இருந்தமையும்‌, 
பின்ன எண்கள்‌ (8ழ்‌ இலக்கம்‌, 8ழ்வாய்‌ இலக்கம்‌) இருந்தமையும்‌ 
அவை இன்று வழக்கில்‌ இல்லாமல்‌ போனமையும்‌ சுவடிகளில்‌ 
அவற்றைத்‌ தெரிந்து பழகிக்‌ கொள்ள வேண்டிய கட்டாயத்தை 
ஏற்படுத்தியுள்ளன. ப 


அழியும்‌ நிலையில்‌ உள்ள ஏடுகள்‌ புதிதாகப்‌ படியெடுக்கப்‌ 
பட்டன. ஒருவரிடம்‌ உள்ள நூல்‌ மற்றவருக்கு தேவைப்படும்‌ 
போதும்‌ படியெடுக்கப்பட்டது. அப்படி' படியெடுப்பது ஏடு 
திருப்புதல்‌, பிரிநகல்‌, சபாது என்று அழைக்கப்பட்டது. 


110 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


ஏடு எழுதும்‌ போது ஏற்படும்‌ தவறுகள்‌ ஏட்டுக்குத்தம்‌, 
எழுத்துக்‌ குற்றம்‌, சொற்குற்றம்‌, வாசகப்‌ பிழை, வரிமாறாட்டம்‌ 
எனப்பட்டன. எலிகடி, வெட்டுச்‌ செதுக்கு, செல்‌ அரிப்பு 
முதலியவையும்‌ குற்றங்களே. 

இத்துடன்‌ இணைக்கப்பட்டுள்ள பட்டியல்களில்‌ எழுத்து 
மயக்கம, கூட்டெழுத்து, சுருக்கெழுத்து, குறியீடுகள்‌, எண்கள்‌ 
ஆகியவை சில ஓலைச்சுவடிகள்‌ காணுமாறே வரைந்தெழுதி 
விளக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஊரிலும்‌ பலர்‌ ஓலைகள்‌ 
எழுதியதாலும்‌ இவ்வோலைகள்‌ பல்வேறு காலம்‌ மற்றும்‌. 
எண்ணற்ற இடங்களைச்‌ சேர்ந்தவை ஆதலாலும்‌ எண்ணற்ற 
கையெழுத்து முறைகள்‌ இருப்பது இயற்கை. எனவே இங்கு 
பட்டியலில்‌ வரைந்து தரப்பட்டதை விட பல்மடங்கு 
வேறுபாடுகளுடன்‌ எழுத்துக்கள்‌ அமையும்‌. ஏற்கனவே 
சொல்லியது போல ஒரு சுவடிக்கட்டில்‌ முதல்‌ ஒன்றிரண்டு 
ஏடுகளைச்‌ சிரமப்பட்டுப்‌ படித்த பிறகு எழுதுவோரின்‌ எழுத்து 
முறை நமக்குப்‌ பழக்கம்‌ ஏற்பட்டு அடுத்து வரும்‌ ஏடுகள்‌ படிப்பது 
நமக்கு எளிதாகவிடும்‌. 


அடிக்குறிப்புகள்‌. 
1. கயிறு குழிசி ஒலை (அகம்‌: 77); 
ஓலைக்‌ கணக்கர்‌ ஒலியடங்கு புன்செக்கர்‌ (தாலடி : 397) 
எழுதாத புத்தகத்‌ தேட்டின்‌ (திருமந்திரம்‌: 2885) 
ஏடு கோளாளரெனையரென்‌ றெண்ணி (பெருங்கதை, உஞ்சை: 57, 153) 
பாட்டுப்புறமெழுதிய கட்டமை சுவடி (பெருங்‌. மகத: 1, 12) 
பத்திரங்‌ கொடுத்தொதுங்கிப்‌ பத்தரன்‌ பணிந்து நின்றான்‌ 
(திருவாலவாய்‌ புராணம்‌: 55, 19) 
எதிர்போயேறும்‌ பத்திரம்‌ வென்றதாக (மேலது 38, 24) 
பனைநுகும்பன்ன (புறம்‌: 249) 
்‌ உண்ணுகுப்போலையுட்‌ கண்விரித்தியற்றிய 
(பெருங்‌. இலாவ:: 2, 130) 
நுகும்பினுளிடைப்பட வெழுதுக (பெருங்‌. நரவான: 2, 130) 
இறை இழிச்சி இழித்தினபடி நிலமுதல்‌ பொத்தகத்தும்‌ 
கைத்தடியிலும்‌ இறை இழிச்சி' (தென்னிந்தியக்‌ கல்வெட்டு கள்‌, 
தொகுத 13, எண்‌. 106) 
'வியவஸ்தைத்‌ £ட்டு' - மேலது தொகுதி 7, எண்‌ 109 
'விலைப்‌ பிரமாணத்‌ இட்டு' - மேலது தொகுதி 8; எண்‌. 767, 708, 709 


ஆவணம்‌, இதம்‌ 8, 1997 111 


“இசைவுத்‌$£ட்டு' - புதுக்கோட்டை கல்வெட்டுகள்‌: எண்‌. 112 
வண்டோட்டுக்‌ தொங்கின்‌ (பெரு.ம்‌.பாண்‌. 358) 
கண்‌ நூல்‌ போனவன்‌ (சீவக. 113 உரை) 
நூலறி புலவரை நோக்க (சிலம்‌ 25, 116) 
2. தமிழ்ப்‌ பேரகராதி, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, 1962. 
3-5. மேலது 


6. பொன்னோலை செம்‌ பொனூசியாலெழுத (சீவக: 369) ஊசிவாசி, ஊசிக்காசு, 
ஊசிகிரந்தம்‌ முதலியவை கல்வெட்டுகளிலும்‌, சுவடிகளிலும்‌ எழுதுபவர்‌ 
கொடுக்கும்‌ அல்லது எழுதுபவருக்குக்‌ கொடுக்கும்‌ கட்டணமாகக்‌ 
காட்டப்பட்டுள்ளன. 

7.  தமிழ்‌.ப்பேரகராதி 

8.  ஓலைக்கணக்கர்‌, நாலடியார்‌ 397 
மதுரை எழுத்தாளன்‌ சேந்தம்பூதனார்‌, அகம்‌.207, குறுந்‌: 90, 226; மதுரை 
எழுத்தாளன்‌, அகம்‌ -84. 
இவை பணியால்‌ எழுதினேன்‌ பெருந்திணை மாணி செல்லன்‌ 
எழுத்து; தெ. இ.க. தொகுதி 19, கல்வெட்டு எண்‌. 254; மேலும்‌ பார்க்க. 
தெ.இ.க. தொகுதி 14, எண்‌. 4538; தெ... க. தொகுதி எண்‌.8, எண்கள்‌.278, 611, 
618, 623 

9. மத்யஸ்தன்‌ தெ.இ.க.தொகுதி 4 க. எண்‌:295, 297, 342 
கரணத்தான்‌, தெ..இ..க.தொகுதி 4. க. எண்‌; 516 தொகுதி 5, எண்‌. 592; 
நாட்டுக்‌ கணக்கு 
தெ.இ.க. தொகுதி 7 க.எண்‌.22, 401; கோயில்‌ கணக்கு, புதுக்கோட்டை 
கல்வெட்டுகள்‌, 285, 304 
ஊர்‌ சபை கணக்கு, தெ. இ.க. தொகுதி 14,74, 19 131, 141; நகரக்‌ கணக்கு மேலது 
தொகுதி 5, எண்‌. 439; 
திருமந்திரவோலை, திருமந்திர ஒலைநாயகம்‌ - தெ.இ.க. தொகுதி 
8:க. எண்‌.222, 223; திணை - தெ.இ.க.தொகுத 8, க. எண்‌.278, 611, 618 

10. எண்ணிய பாவமெங்கள்‌ பட்டோலைக்‌ குட்படுமோ மேற்கோள்‌, 
தமிழ்ப்பேரகராதி 
பொன்னோலை, - சிவக: 369; 
மந்திரவோலை போக்கிய வண்ணமும்‌; திருமுகம்‌ (பெருங்கதை மகத.25, 39) 
வெள்ளோலை கண்‌ பார்க்க கையாலெழுதானை 
முத்திரையிடப்படாத ஓலை; மேற்கோள்‌, தமிழ்ப்‌ பேரகராதி; 
வாயோலை உத்திரமேரூர்‌ கல்வெட்டு. 

11. சபையோலை -தெ.இ.க. தொகுதி 23, 114; கையோலை - மேலது 8, 206; 
இறையோலை- மேலது 10, 378; 
அறையோலை,அறவோலை பள்ளன்கோயில்‌, கரந்தை செப்பேடுகள்‌, 
£ழ்ஓலை - இரகசிய ஒலை, தெ..இ.க. தொகுதி 7, 118; 
தூது ஒலை மேலது 4, 456; ஒலை பிடிபாடு மேலது 4, 361, 373 

12. தமிழ்‌ விடுதூது 23, 24, 25 கன்னிகள்‌, கழக வெளியீடு, 1964. 

13. பண்டாரம்‌ தெ.இ.க. தொகுதி எண்‌ 8, 44, 53, 55; சரஸ்வதி பண்டாரம்‌ 


112 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


14. 


15. 


16. 


க்க 


22. 


இ... 139 1938.39; ஷூ 7976 

அரண்தரு காப்பில்‌ வேறொன்றழைத்துடன்‌ ஒப்புநோக்கி, 

uj 1.5: 62 

எழுத்துப்புணறாத்தான்‌ மணிய வண்ணக்கன்‌ தேவன்‌ சாத்தன்‌, கல்வெட்டியல்‌ 
பக. 66, தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 

ஒலை எழுதுவான்றாமன்‌ காரி, கடைப்பி ஓலை காற்கண்டு, பூலாங்குறிச்சிச்‌ 
கல்வெட்டு, வரிகள்‌ 12-13 

கூர்உளி குயின்ற கோடுமாய்‌ எழுத்து அகம்‌: 3843; 

'எழுத்துடைக்கல்‌ நிரக்கவாயில்‌ ' ஐந்தினை எழுபது:29 

தூது ஒய்‌ பார்ப்பான்‌ மடிவெள்‌ ஓலை ' - அகம்‌ 237. : 

எழுதினான்‌ ஒலை பழுது' - பழமொழி: 29; 

அவயத்தூர்‌ ஓலை பகடுகாப்பு யாத்துவிட்டாங்கு, கலி. 94 


ஏண்சுவடியில்‌ ஐந்தாம்‌ வாய்ப்பாடு குறியீடுகளால்‌ பின்வருமாறு இருக்கும்‌. 
1XD=5 2x5=10 ௮2-15 4x5=20 
10x5=50 20 x5 = 100 30 x5 = 150 40 x5 = 200 


100%5-500 200x5=1000 300x5=1500 400 x5 = 2000 


இணைப்பு - 1 
எழுத்து மயக்கம்‌ 


அணிந்தார்‌. ௮4 ணி ஐந்‌ கருணை ம்௫ு ௦51 
அய்யன்‌ அ1..படப..ஈ[ குலை கு ௨௦ 
அர்ச்சுனன்‌ அ 0௪0)4) கேட்டான்‌ OG) HALA 77 சீ) 


அன்னேரம்‌ 1 கில] ம ங்கள்‌ ௪1 மு ஓ 


அன்று 


அ சிவகாமி திஅதாமி 


ஆடகமண்டப ~4 டல சறுபூளைமாலை சிரம்‌ a டால்‌ 


ஆணை 


சிறுவயிறு சிறய யற ப 


6௦௦7 
ஆதித்தன்‌ 72 (பே 5) சுப்பராயகவுண்டன்‌ ழீ) 41 ரம 2 


ஆதிதாளம்‌ ஜி து சம சேர்ந்தார்‌ டச்‌ 1 தா] 
ஆர்வடமுத்து அ ன பட்டது சேனை 05௯ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 112 


ஆனால்‌ yy சேர்ராமலே 75D 2 A 17 மு) 


இரசித்தேன்‌. _இ;..ஜிதலதறு சேனை (42 
இவர்‌ a7 சோபகிருது சொபக்‌ I y 
இனி இணி) சொல்லுகுறார்‌ சொல wey ர 
ஈட்டி 2 படி சொர்ன்னகோபுரம்‌ 602.0 அடை த 
ஈழம்‌ இம தம்பிறானை பி 5 கீ 
பணப்‌ ZU) சை தயை 
உமிந்ததுவும்‌ உமத த்‌ தீர்த்தம்‌ 6.2 PNAC 


ஒரு 4 ௫ நறகம்‌ (5 ழ்‌ யம்‌ 

ல... 609 நத்தணையாதை. [522 ையா௰து 
கல்லன்‌ 2 ஸூ நாடுறுப்பிர்‌ ம்‌ ா€ ந்‌ பிற | 
ஏன்றள்‌ நிறை சையாக (நாய்புயக்‌ 
நெல்லை OPW மோல்ச்சம்‌ டு டப] 20 340 
படி (7 ழ்‌ யோசனை மாதி 


பஞ்சவற்ன்னசேலை 


தட அ கனனவினை 
லு வீரதண்டை ர தணிடை 
பூசை பூசை விளையாடு பி சீசய ட 
பெருங்கடலை ௫0௫ 3/த ட) வெண்பா 6 LoL 
பேரிகை பெரிதே வேடனால்‌ படக 
மஇசூதனை பத்‌ ர்க எ வெத்திலையில்‌ ஜெ ந்ையமில 
மலையரசன்‌ ம -சமய7சை வெளி பி) 
மாகாளி மாதா) 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


தில்லை 


114 


இணைப்பு - 2 
கூட்டெழுத்து 


க்கருப்பன்‌ ௫ பப) பத்திரம்‌ ப பது ம்‌ 
கல்வாசனாட்டில்‌ நவ 2) ஈதல்‌ பாத்தியம்‌ (7 ற்‌ த்‌ 
கைவளைந்து இதைய அ ஙூ) பிரட்டாசி பீ) 7 8 நண்‌! தி 
கோட்டையூர்‌ தான டா பேறுக்கு பஸ) 6 
கொண்டபடி  தொணைப்டு பொண்டாட்டி ஒரி mL 
சக்கரைவட்டு ச ரீரணஷரபய பழ. மிட்டா மூடா 
சத்திரம்‌ ச்‌ ஸ்‌ 0) மு முத்து மு i 
சித்தார்த்தி சிஜா ரக்‌ முத்தயசெட்டி டு] ரய தெயட- 
செல்லப்பன்‌ இதம்‌ பப.) யிரெட்டி 2 றி டீ 
இண்ணைக்குடுக்கவும்‌ வந்து ப ரூ. 

ன்‌ மீ 
தேவரெல்லாம்‌ ஐ தவ ஸாம வறப்பட்ட ௨ AAA 
நாலதக்குல்‌ நாதிர்‌ வேண்டியது. 0௦ சூட 
பட்டி பப 


அத்தியாயம்‌ ௮தி மாய) புள்ளி ர 
கிறயம்‌ கிற மகன்‌ ஸ்‌ 
மாலையும்‌ மூா பெய பிள்ளை ப்ர 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 115 


ராமய்யன்‌ a) அம்பலம்‌ 22 


2ல்‌ கவுண்டன்‌ & ப 
நிலவிலைக்கிறயபத்திரம்‌ த்ர. வித்‌ றபப ப க 
இணைப்பு - 4 

குறியீடுகள்‌ 
வருடம்‌ ஞு வ்‌ 22 இ 
ணை த வு மு 
வருடம்‌ துரி தம்‌ ஒன்றுக்கு (0. ந 
மாதம்‌ ஸ்‌ வரவு 04 
மாதம்‌ ம) மாதம்‌ ஒன்றுக்கு த ட 
மாதம்‌ ப வரவு ப 
மாதம்‌ ம பற்று + 
தேதி ட என மூணுக்கு மு 
தேதி திர்‌. இதுவும்பற்று பி த 
தேதி ட] ப நாளதுதேதியில்‌ ர. மனை 
வதி ட 
நிம்பர்‌ மேற்படி 
நம்பர்‌ a நாளது வ்‌ 


கயை இ 4 டடம 
க்கு பணம்‌ குழி ௦ 
யிந்த8ரல்‌ மிரு ட நிலம்‌ [அணை 


116 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இணைப்பு - 5 


எண்கள்‌ - இலக்கம்‌ 


] த 6 ௧! 

2 ட 7 51 

3 க; 8 A 

- ச | 9 J 

5 ஸி 70 பட்‌ 

122 உம 100 ] 

1996 நே கரா ம ள்‌ 1000 த 

4050 கே ௫ டட 100,00,000 1 I கீத்‌ ன 

1,00,000 ர ழி 100,00,000 21 று த | பிர \e 
ழிலக்கம்‌ 

1 ஒன்று > 1/320 மூந்திரி உத 

1/4 கால்‌ அபி 1/160 அரைக்காணி [௫ 

1/2 அரை இ 1/80 காணி ்‌ 

3/4முக்கால்‌ ச, 1/40 அரைமா 

1/8 அரைக்கால்‌ ப 1/20 ஒருமா 1.2 

1/16 வீசம்‌ - மாகாணி ப்பி 2/20 இருமா ம 


1/32அரைவீசம்‌ ச்யு 3/20 மும்மா ப 
1/64கால்வீசம்‌ ' ( 4/20 நாலுமா ௪௦ 
5/20 ஐந்துமா - கால்‌ 


52. 
10/20 ப்த்துமா-அரை இ 
15/20 பதினைந்துமா முக்கால்‌ ரே 

௨ 


20/20 இருபதுமா - வேலி-நிலம்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 ரச்‌ 


31. இராசேந்திர சோழன்‌ மெய்க்கீர்த்தி 
- ஓர்‌ ஆய்வு 





கே.ஜி. கிருஷ்ணன்‌, மைசூர்‌. 

பலரும்‌ அறிந்த இராசேந்திரசோழனின்‌ மெய்க்கர்த்தியில்‌ 
ஆண்டு ஆண்டாக அவ்வப்பொழுது நடைபெறும்‌ நிகழ்ச்சிகளை 
இணைத்து வழங்கி வந்த முறையைத்‌ தமிழ்‌ மெய்க்‌£ர்த்திகளை 
ஆராய்பவர்‌ நன்கு அறிவார்கள்‌. அவ்வாறு இணைத்துக்‌ கூறப்படும்‌ 
நிகழ்ச்சிகளோடு தொடர்புடைய இடங்களை முன்‌ ஆராய்ந்தவர்‌ 
முடிந்தவரையில்‌ கண்டெழுதி வந்திருக்கிறார்கள்‌. ஆயினும்‌ 

விக்கிரம வீரர்‌ சக்கரக்‌ கோட்டமு 

முதிர்படவல்லை மதுரை மண்டலமும்‌ 

காமிடை வளைஇய நாமணைக்கோணமும்‌ 

வெஞ்சின வீரர்‌ பஞ்சப்பள்ளியும்‌ 

பாசடைப்பழன மாசுணி தேசமும்‌ 

என்ற பகுதியில்‌ குறிப்பிடப்பட்ட இடங்களைப்‌ பற்றித்‌ 
தெளிவான குறிப்புக்கள்‌ கொடுக்கப்படவில்லை. இவ்விடங்‌ 
களைப்‌ பற்றித்‌ தொடர்புடைய கருத்துக்களைத்‌ தொகுத்து 
பேராசிரியர்‌ நீலகண்ட சாஸ்திரியார்‌ சோழர்களைப்‌ பற்றிய தம்‌ 
நூலில்‌ வழங்கியிருக்கிறார்‌. சக்கரக்கோட்டம்‌ என்பது, மத்தியப்‌ 
பிரதேசத்தில்‌ உள்ள பஸ்தாரில்‌ கிடைத்த நாகவம்ச அரசர்‌ 
செப்பேட்டில்‌ சொல்லப்படும்‌ சக்ரகோட்யா என்பதே ஆகும்‌. அது 
பஸ்தார்‌ பகுதியும்‌ அதை அடுத்து அவ்வரசர்‌ பெருமக்கள்‌ பரவி 
வாழ்ந்த பகுதியும்‌ கொண்டதாகும்‌ என்று கூறப்படுகின்றது. 
நாகவம்சத்து அரசர்கள்‌ வாழ்ந்த அப்பகுதி மாசுண தேசம்‌ அதாவது 
நாக நாடு என்று இந்த மெய்க்£ர்த்தியில்‌ குறிப்பிடப்படுவதே 
ஆகும்‌. எனவே மற்றைய மதுரை மண்டலம்‌, நாமணைக்கோணம்‌, 
பஞ்சப்பள்ளி என்ற இடங்கள்‌ இப்பகுதியில்‌ இருக்கலாம்‌ என்று 
சாஸ்திரியார்‌ கூறியிருக்கிறார்‌. இதை அடியொற்றியே 
பண்டாரத்தார்‌ அவர்களும்‌ எழுதியிருக்கிறார்‌. ஆனால்‌ அவை 
இன்றளவும்‌ கண்டறியப்படவில்லை. இக்கட்டுரை அந்த 
முயற்சியில்‌ ஆய்ந்து எழுதப்பட்டதாகும்‌. 


118 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


மணவினைத்‌ தொடர்புடைய க&ீழைச்சளுக்கியரின்‌ வேங்கி 
நாட்டின்‌ வடவெல்லை அதாவது கோதாவரிக்கரை வரையில்‌ 
இராசேந்திரனின்‌ படைக்கு எதிர்ப்பு யாதும்‌ இருக்க இடமில்லை. 
அதற்கு வடக்கே உள்ள பகுதியில்‌ கங்கைக்‌ கரையை நோக்கிச்‌ 
செல்ல மூனைந்த படைக்கு எதிர்ப்பு தோன்றியது. அந்த 
இடைப்பகுதியில்‌ ஒட்ட விஷயத்தை அடையும்‌ வரை உள்ள 
இடங்கள்‌ அறியப்படவில்லை. அந்தப்‌ பகுதியில்தான்‌ மதுரை 
மண்டலம்‌, நாமணைக்‌ கோணம்‌, பஞ்சப்பள்ளி, மாசுணிதேசம்‌ 
என்ற நான்கு இடங்கள்‌ பட்டியலிட்டுக்‌ குறிக்கப்படுகின்றன. 
இவை அடங்கிய நாட்டுப்‌ பகுதிக்கு முழுமையான பெயர்‌ ஒன்றும்‌ 
கொடுக்கப்படவில்லை. ஆயினும்‌ இம்மெய்க்கீர்த்துப்பகுதி 
இராசேந்திரனின்‌ 11ஆம்‌ ஆண்டில்‌ அதாவது ஏறக்குறைய 
1022-23இல்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை 13ஆம்‌ ஆண்டில்‌ முழு உருவம்‌ 
அடைந்த நிலையில்‌ தான்‌ குறிக்கின்றது. இடையில்‌ கர்நாடகத்தில்‌ 
குருபூரு என்ற இடத்தில்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ள 
இராசேந்திரனின்‌ 11ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டில்‌ 'பூர்வதேசமும்‌ 
கங்கையும்‌ கடாரமும்‌ கொண்ட: என்ற அடைமொழி 
காணப்படுகின்றது. இராசேந்திரனின்‌ 13ஆம்‌ ஆட்சி ஆண்டில்‌ முழு 
உருவம்‌ பெற்ற மெய்க்‌8ர்த்தியில்‌ கண்ட நிகழ்ச்சிகளின்‌ 
சுருக்கம்போல்‌ காணப்படும்‌ இந்த அடைமொழி சற்று குழப்பத்தை 
உண்டுபண்ணியிருக்கிறது. மஜும்தார்‌ அவர்கள்‌ இந்நிகழ்ச்சிகள்‌ 
எல்லாமே 11ஆம்‌ ஆண்டின்‌ இறுதிக்குள்‌ நிகழ்நீதுவிட்டன என்று 
கூறுகின்றார்‌. நீலகண்ட சாஸ்திரியார்‌ இது பிற்காலத்தில்‌ 
எழுதப்பட்ட 11ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு; எனவே 18ஆம்‌ ஆண்டு 
நிகழ்ச்சியை அதில்‌ கலந்து கொடுத்துவிட்டார்கள்‌ போலும்‌ என்று 
ஐயப்பாடு கொண்டு கூறியிருக்கிறார்‌. இத்தொடரை மீண்டும்‌ 
ஆராயத்தலைப்பட்டோம்‌. 

சுருக்கமான இத்தொடரில்‌ முதற்கண்‌ பூர்வதேசமும்‌, பிறகு 
கங்கையும்‌ கடைசியாகக்‌ கடாரமும்‌ பற்றிய குறிப்பு 
முறையாகத்தான்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேங்கியைக்கடந்து 
தொடங்கிய படையெழுச்சி கங்கைக்கரைக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
பூர்வதேசம்‌ அமைந்திருப்பதால்‌ பூர்வதேசமும்‌ என்று முதலில்‌ 
சுட்டப்படுகின்றது. எனவே பூர்வதேசம்‌ என்பது சக்கரக்கோட்டம்‌, 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 119 


மதுரைமண்டலம்‌, நாமணைக்கோணம்‌, பஞ்சப்பள்ளி, 
மாசுணிதேசம்‌ என்ற இடங்கள்‌ அடங்கிய பகுதியே ஆகும்‌ என்பது 
பெறப்படும்‌. இவற்றிற்குப்‌ பூர்வதேசம்‌ என்ற பெயர்‌ வழக்கு 
உண்டு என்பதை அப்பகுதியில்‌ காணப்பட்ட செப்பேட்டு 
வாசகங்களிலிருந்து அறியலாம்‌. கி.பி.ஆறாம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியில்‌ ஆண்ட சரபபுர மன்னர்களாகிய மஹா ஜயராசன்‌ 
அவன்‌ மகன்‌ மகாசுதேவராசன்‌ இருவரும்‌ முறையே 
பூர்வராஷ்டிரத்தில்‌ உள்ள பம்வா, ஸ்ரீ ஸாஹிகா என்ற இரண்டு 
கிராமங்களையும்‌ பிராமணர்க்குத்‌ தானம்‌ செய்தார்கள்‌ என்ற 
செய்தியை அச்செப்பேடுகள்‌ அளிக்கின்றன. ஆக இதனின்றும்‌ 
பூர்வராஷ்டிரம்‌ என்ற வழக்கு உண்மை வெளிப்படுகின்றது. 
மேலும்‌ இதற்கு முன்‌ காலத்திலேயே பூர்வதேசம்‌ என்ற பெயர்‌ 
மணிமேகலையில்‌ (காதை 9: 10-13) சொல்லப்படும்‌ ஒரு பழங்கதை 
வரலாற்றில்‌ ஆளப்படுகின்றது. நாக நாட்டில்‌ நானூறு யோசனை 
அளவு பூமிப்பகுதியில்‌ இடவயம்‌ என்றும்‌ நடுப்பகுதியில்‌ 
கடுமையான நிலநடுக்கம்‌ நிகழப்‌ போகிறது; ஆதலால்‌ 
அப்பகுதியை ஆளும்‌ அரசன்‌ குடிகளுடன்‌ வேறிடம்‌ 
பெயரவேண்டும்‌ என்ற அறவுரையைக்‌ கேட்டு அவ்வரசன்‌ வடக்கே 
அவந்திக்குச்‌ சென்றான்‌ என்பதே கதை. அந்த அரசன்‌ 
பூர்வதேசத்தை விட்டு வடக்கே சென்றான்‌ என்று 
சொல்லப்படுவதால்‌ அவந்திக்குத்‌ தெற்கே அல்லது தென்கிழக்குப்‌ 
பகுதியில்‌ பூர்வதேசம்‌ அமைந்திருக்கவேண்டும்‌. அது 
மேற்சொன்ன பூர்வராஷ்டிரத்தோடு ஒத்துப்போதல்‌ அறிக. பூர்வ 
என்ற பெயர்‌ பல பொருள்‌ ஒரு சொல்லாகும்‌. முற்பட்டது, 
கிழக்கில்‌ உள்ளது, முற்காலத்தது, பழமையானது என்ற 
பொருள்கள்‌ கொள்ளலாம்‌. இந்த இடத்தில்‌ மத்திய இந்தியாவில்‌ 
உள்ள கரடுமுரடான மலைப்பகுதிகளுக்குக்‌ கிழக்கே உள்ள 
பகுதிகளை அந்த மக்கள்‌ பூர்வ ராஷ்டிரம்‌ அல்லது பூர்வதேசம்‌ 
என்று அழைத்திருக்கலாம்‌. 

இனி சொல்லப்பட்ட அந்த இடங்களைப்‌ பற்றி 
நோக்குவோம்‌. சக்கரகோட்டத்திற்கு அடுத்தபடியாகச்‌ 
சொல்லப்படுவது மதுரை மண்டலம்‌; ஒரிஸா மாநிலத்தில்‌ 
கியோன்சார்‌ மாவட்டத்தில்‌ இயோன்சார்‌ வட்டத்தில்‌ 


120 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


மதுரமண்டலி (Mathura Manali) என்ற ஊர்ப்பெயர்‌ அம்மாவட்ட 
ஊர்ப்பட்டியலில்‌ 19ம்‌ எண்ணுள்ள ஊராகக்‌ காணப்படுகின்றது. 
அடுத்தப்படியாக நாமணைக்கோணம்‌ நாமன்‌, நாமன, நாமனகர்‌, 
நாமன்கான்‌ என்ற பெயர்‌ தாங்கிய ஆறு ஊர்களின்‌ பெயர்களில்‌ 
நாமனகர்‌ என்ற ஊராக இருக்கலாம்‌ என்று தோன்றுகிறது. இது 18 
50: என்ற அக்ஷரேகையிலும்‌ 84 என்ற தீர்க்கரேகையிலும்‌ 
குறிக்கப்படுகின்றது. அடுத்து பஞ்சப்பள்ளி என்பது அப்பெயரோடு 
ஒற்றுமை காட்டும்‌ பஞ்சபல்லி, பஞ்சகான்‌, பஞ்சலி, பஞ்சபல, 
பஞ்சபலி, பஞ்பல்லி என்ற பல பெயர்களில்‌ பஞ்ச்பலி என்ற ஊராக 
இருக்கலாம்‌. இதன்‌ அக்ஷ்ரேகை 11 05: தீர்க்கரேகை 86 05”, 
இறுதியில்‌ மாசுணதேசம்‌ என்பது தேசம்‌ என்ற விகுதிப்‌ பெயர்‌ 
இல்லாமல்‌ சொல்லப்படும்‌ மாசெளண, மாசேன, மச்ன, 
மச்னர்பாடி, மச்னி என்பது முதலான பத்துக்குத்‌ மேற்பட்ட 
ஊர்களிடையில்‌ மச்ன (Mக5ா2) என்ற ஊராக இருக்கலாம்‌. அது 27? 
50” என்ற தீர்க்கரேகையிலும்‌ 83 50' என்ற அக்ஷரேகையிலும்‌ 
இருப்பதாகும்‌. எனவே மதுரைமண்டலம்‌, நாமணைக்கோணம்‌, 
-பஞ்சப்பள்ளி, மாசுணிதேசம்‌ என்ற நான்கும்‌ கோதாவரிக்கரையி 
ருந்து தென்மேற்கிலிருந்து வடஇிழக்காகச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
இருப்பதை அறியலாம்‌. 
மெய்க்‌8ர்த்தியில்‌ அடுத்துச்‌ சொல்லப்படும்‌ ஆதிநகர்‌ பழைய 
மயூர்பஞ்ச அரசின்‌ தலைநகராகிய இிச்சிங்‌ என்ற ஊருக்கு 
வடமேற்கே இன்று ஆதியூர்‌ என்று வழங்கும்‌ ஊராக இருக்கலாம்‌ 
என்று அங்கே கிடைத்த பிற்காலச்‌ செப்பேட்டின்‌ அடிப்படையில்‌ 
உய்த்துணரலாம்‌. எனினும்‌ மேற்சொல்லப்பட்டவையெல்லாம்‌ 
வெறும்‌ பெயரொற்றுமையால்‌ கண்டவையென்பதை மறுத்தற்‌ 
கில்லை. அந்த இடங்களுக்கு நேரில்‌ சென்று ஆய்வு செய்தால்‌ 
சோழர்கள்‌ எங்காவது கல்வெட்டு பொறித்திருந்தால்‌ அறிதற்கு 
இயலும்‌. இப்பெயர்களை உறுதிசெய்யும்‌ சான்று வேறு 
இல்லாமையால்‌ அதுவரை இவற்றை ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


சோழர்‌ சென்றவிடமெல்லாம்‌ அத்தகைய சான்றுகள்‌ 
கிடைக்குமா என்ற கேள்வி எழும்‌. இடைக்கலாம்‌ என்பதே விடை 
ஆகும்‌. எடுத்துக்காட்டாக அடுத்துச்‌ சொல்லப்படும்‌ ஒட்ட விஷயம்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 121 


சோழரால்‌ கொள்ளப்பட்டது என்பதை மெய்ப்பிக்க கல்வெட்டுச்‌ 
சான்று இருக்கிறது. கஞ்சம்‌ மாவட்டத்தில்‌ மஹேந்திர மலையின்‌ 
உச்சியில்‌ பாண்டவர்‌ பெயரால்‌ இன்று வழங்கி வரும்‌ சிறு 
கோயில்களில்‌ யுதிஷ்டிரர்‌ கோயில்‌ நுழைவாயிலில்‌ உள்ள ஒரு 
தனிக்கல்லில்‌ ராஜேந்திரன்‌ காலத்துத்‌ தெலுங்கு எழுத்துக்களில்‌ 
எழுதப்பட்ட வடமொழிக்‌ கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. 
செய்யுளில்‌ உள்ள வடமொழிக்‌ கல்வெட்டின்‌ தமிழாக்கம்‌ 
பின்வருமாறு: 


2ரசச,நீநிரசசே ழும்‌ Wop CBINAVDLY DL பலாசம்‌, YW 
ம்ழுவதும்‌ வென்றவன்‌. கவீநிறறைந்த உலகம்‌ முழுவதையும்‌ 
கு.ற்ற,மற ATG DUEBDID. குரல ரர ADIGE LID 
த உண்்மயான பலத்தாமம்‌ முறித்து கலிங்க அரசன்‌ ப 
பன்ற யாஸன்கஸனைக்‌ கைப்பற்றி அவர்கள்‌ படைத்தலைவர்‌ 
BOTY LNBOSDLD NCL ST சேர. ழம்‌ LOL GSA 
WCET Wud abi ao py Aud. 


எனவே இக்கல்லே வெற்றித்‌ தூணாக அமைந்தது என்று 
சொல்லலாம்‌. குமரி மாவட்டத்தில்‌ அகத்தீசுவரத்தில்‌ பகவதி 
அம்மன்‌ கோயிலில்‌ மணிமண்டபத்தில்‌ உள்ள வீரராசேந்திரனின்‌ 
கல்வெட்டில்‌ ராசேந்திரனின்‌ படையெடுப்பில்‌ குலூத அரசன்‌ 
வெல்லப்பட்டது கூறப்படுதல்‌ காண்க (இருவிதாங்கூர்‌ 
தொல்லியல்‌ வரிசை, 3, எண்‌.41) 


ஆக இவ்வாய்விலிருந்து பூர்வதேசம்‌ என்பது தற்கால ஒரியா 
மாநிலத்தின்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ தென்‌ மேற்கிலிருந்து 
வடகிழக்காகச்‌ செல்லும்‌ மலை அல்லது மலையைச்‌ சார்ந்த 
இடமாகும்‌ என்பதும்‌ மெய்க்சர்த்தயில்‌ சொல்லப்படும்‌ 
மதுரைமண்டலம்‌, நாமணைக்கோணம்‌, பஞ்சப்பள்ளி, 
மாசுணிதேசம்‌ என்பவை இப்பகுதியில்‌ காணப்படுகின்றன 
என்பதும்‌ தெளியப்படும்‌. இதையே குருபூரு கல்வெட்டு 
பூர்வதேசம்‌ என்று குறிப்பிடுகின்றது. 


122 ஆவணம்‌,-இதழ்‌ 8, 1997 









32. சதுரங்கப்பட்டினம்‌ : 
ஓர்‌ இடைக்காலத்‌ துறைமுகம்‌ 


பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 
பல்லவர்களின்‌ இரண்டாவது தலைநகராகவும்‌ துறைமுக 
மாகவும்‌ விளங்கிய மாமல்லபுரத்திலிருந்து தெற்கே 11 கி.மீ. 
தொலைவில்‌ செங்கல்பட்டு அண்ணா மாவட்டத்தில்‌ சதுரங்கப்‌ 
பட்டினம்‌ அமைந்துள்ளது. (நிலப்படம்‌). இக்கடற்கரைப்‌ பகுதி 
கிறித்துவ ஆண்டு தொடங்குவதற்கு முன்பிருந்தே ஒரு சிறந்த 
வரலாற்றுச்‌ சிறப்பைக்‌ கொண்டிருந்தது என்பதை சதுரங்கப்‌ 
பட்டினத்திற்கு அருகாமையில்‌ அமைந்திருக்கும்‌ வசவசமுத்‌ 
திரத்தில்‌ மேற்கொண்ட அகழாய்வு மெய்ப்பித்துள்ளது. 
வசவசமுத்திரத்தில்‌ கிடைத்த தொல்பொருட்கள்‌ தமிழகத்திற்கும்‌ 
மத்தியத்தரைக்கடல்‌ நாடுகளுக்குமிடையில்‌ கி.மு. முதல்‌ 
நூற்றாண்டு மற்றும்‌ இ.பி. முதலிரண்டு நூற்றாண்டுகளில்‌ 
காணப்பட்ட கடல்சார்‌ தொடர்பை தெளிவாகக்‌ காட்டுகின்றன. 
வசவசமுத்திரம்‌ போல, இடைக்காலத்‌ தமிழ்நாட்டில்‌ 
சதுரங்கப்பட்டினம்‌ ஒரு புகழ்பெற்ற, முதல்தரமானதுறைமுகமாக 
விளங்கியது. இத்துறைமுகத்தின்‌ இடைக்கால வரலாற்றுப்‌ 
பின்னணி, பெயராய்வு, இங்கிருந்து கடல்சார்‌ வணிகத்தில்‌ 
ஈடுபட்ட வணிகக்குழுக்கள்‌, ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட 
பொருட்கள்‌ ஆகியவற்றை இக்கட்டுரை ஆய்கின்றது. 


வரலாற்றுப்‌ பின்னணி 

சோழ, பாண்டிய, சம்புவராய, விசயநகர அரசுகளின்‌ கழ்‌ 
தொடர்ச்சியாக ஆட்சியில்‌ இருந்த தொண்டைமண்டலத்தில்‌ இச்‌ 
சதுரங்கப்பட்டினம்‌ அமைந்திருந்தது. கி.பி.18-15 ஆம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ தமிழ்நாடு கடல்சார்‌ வணிகத்தில்‌ ஒரு குறிப்பிடத்‌ 
தக்க வளர்ச்சியைக்‌ கண்டது. இவ்‌ வணிக வளர்ச்சியில்‌ துறைமுகங்‌ 
களின்‌ பங்கு முக்கியமானதாகக்‌ கருதப்பட்டது. தமிழகத்தில்‌ 
காணப்பட்ட துறைமுகங்களில்‌ ஒன்றான சதுரங்கப்பட்டினம்‌ 
எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது என்பதைத்‌ துல்லியமாக கூறுவது 
கடினமான ஒன்று. இருப்பினும்‌, சதுரங்கப்பட்டினம்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 123 


இடைக்காலத்தில்‌ மிகவும்‌ சுறுசுறுப்புடன்‌ காணப்பட்ட ஒரு 
துறைமுகம்‌ என்பதை மெய்ப்பிக்க இக்காலத்தைச்‌ சேர்ந்த 
வெவ்வேறு ஆட்சியாளர்கள்‌ வெளியிட்ட கல்வெட்டுக்கள்‌ மிகவும்‌ 
துணைநிற்கின்றன. ஆறு கடலில்‌ கலக்கும்‌ இடத்தில்‌ துறைமுகம்‌ 
அமைந்திருப்பின்‌ ஆறு அல்லது கால்வாய்‌ வழி போக்குவரத்து 
மூலமாக சரக்குகளை எளிதாக உள்நாட்டிற்குள்‌ எடுத்துச்‌ செல்ல 
முடியும்‌ என்ற கூற்றுக்கு உகந்ததாக சதுரங்கப்பட்டினமும்‌ 
இயற்கையாகவே பாலாறு வங்கக்கடலில்‌ கலக்குமிடத்தில்‌ 
அமைந்துள்ளது. 


பெயராய்வு 


இடைக்காலத்தில்‌, குறிப்பாக சம்புவராயர்களின்‌ ஆட்சியில்‌, 
இத்துறைமுக நகரம்‌ இராசநாரயணன்பட்டினம்‌ என அழைக்கப்‌ 
பெற்றதை முதல்‌ இராசநாராயண சம்புவராயனின்‌ இ. பி.1353 ஆம்‌ 
ஆண்டுக்கல்வெட்டு தெளிவாகக்‌ காட்டுகிறது (௧.ஆ.1932-33, 
எண்‌:103). இராசநாராயணன்பட்டினம்‌ எனும்‌ பெயர்‌ மேற்சுட்டிய 
மன்னர்‌ பெயரால்‌ வழங்கப்பட்டிருக்க வேண்டும்‌. அல்லது சோழ 
ஆட்சியின்‌ பொழுது இத்துறைமுகம்‌ உருவாக்கப்பட்டிருந்தால்‌ 
இராசநாராயணன்பட்டினம்‌ என்ற பெயர்‌ முதல்‌ குலோத்துங்க 
சோழனின்‌ (1070-1120) சிறப்புப்‌ பெயரான இராசநாராயணன்‌ 
(தெ.க.தொ. 1, பக்‌: 52 - 59) என்பதிலிருந்து வந்திருக்கவும்‌ 
இடமூண்டு. 

விசயநகரப்‌ பேரரசு ஆட்சியின்‌ 8ழ்‌ இத்துறைமுகப்பட்டினம்‌ 
சதிரவாசகன்பட்டினம்‌ என வழங்கப்பட்டது. திருக்கழுக்‌ 
குன்றத்தில்‌ இடைக்கப்பெற்ற முதல்‌ புக்கரின்‌ இ.பி. 1374ஆம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு மேற்குறிப்பிட்ட பெயரைக்‌ காட்டுகிறது 
(௧.ஆ. 1932-33, எண்‌:173). சதிரவாசகன்பட்டினம்‌ என்ற இப்பெயரே 
பின்னர்‌ மறுவி தற்பொழுது வழங்கப்பட்டுவரும்‌ சதுரங்கப்‌ 
பட்டினம்‌ ஆயிருக்கவேண்டும்‌. சதிரவாசகன்‌ என்பதற்கு 
'சாமார்த்தியமாகவும்‌ அறிவு நுட்பத்துடனும்‌ பேசக்‌ கூடியவன்‌' 
என்று பொருள்‌ உண்டு (Sபbramaniam 1957:0.1425). இப்பெயர்‌ 
கடவுளுக்குச்‌ சூட்டப்பெற்ற பெயராக இருக்க வேண்டும்‌. இங்கு 
திருமாலுக்கு கோயில்‌ உள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம்‌ 


124 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இராசாதிராச சோழனின்‌ 5ஆவது ஆட்சியாண்டுக்‌ (௧.பி.1171) 
கல்வெட்டு கடார அரசனின்‌ பிரதிநிதியான சதிரன்‌ இராஜன்‌ என்ற 
இடாரத்தரையன்‌ புதுக்கோட்டை மாவட்டம்‌ குளத்தூர்‌ வட்டம்‌ 
திருவேங்கவாசலில்‌ அமைந்துள்ள விசயபுரீசுவரர்‌ கோவிலுக்கு 
சதுரவிடங்கன்‌ சிற்பம்‌ அமைத்ததைக்‌ காட்டுகிறது (புதுக்‌ 
எண்‌:139). இக்கல்வெட்டு சுட்டும்‌ 'சதுரவிடங்கன்‌' மற்றும்‌ 





நூற்பட்டியல்‌ 

Karashima, N and Subbarayalu, Y (1994) “An Inscription on the Pedestal of the Bronze 
Buddha Image of the Mr. and Mrs. John D. Rockefeller 3rd Collection: International 
Character of Nagapattinam Merchants During the Chola Period", Journal of East West 
Maritime Relations, Vol.3. 

Maclean, C.D. (ed) (1990), Manual of the Administration of the Madras Presidency, Vol.3, 
Asian Educational Services Reprint, New Delhi. 

Meera Abraham (1988), Two Medieval Merchant Guilds of South India, Manohar, New 
Delhi. 

Nilakanta Sastri, K.A. (1978), South India and Southeast Asia, Geetha Book House, 
Mysore. 

Shanmugam, P (1989), "Pattadai and Industries in Tamil Country Under the Vijayanagar 
Rule", Journal of Asian and African Studies, No.37. 

Subbarayalu, Y (1996), “Chinese Ceramics of Tamil Nadu and Kerala Coasts”, Tradition 
and Archaeology (eds.H.P. Ray and J.S. Selles), Manohar, New Delhi. 

சுப்பராயலு, ௭ (1993), “நாகபட்டினம்‌ சூடாமணி விஹாரத்தைச்‌ சேர்ந்த ஒரு புதிய புத்தர்‌ படிமம்‌:* 
ஆவணம்‌, இதழ்‌:3, தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌. 

Subrahmaniam, 7.11. (1957) South Indian Temple Inscriptions, Vol.3, Government Orien- 
tal Manuscripts Library, Madras. 


பிற்சேர்க்கை 
௧.ஆ.1932-33, எண்‌:103 


ரீ சசரக ௪த்‌ர௮ற்ரியாள TOY ADIGE பாண்டு LOUD ... EDIT ar பட்டினத்து 
திறுவர்சுதீதுறை உடைய தாங்நார்‌ எறழுந்தமுனவும்‌ மூசை நிறப்பணிக்கும்‌... ஊரும்‌ 
பதிசனென்வியத்தினரும்‌ ஆகக்‌ கட்டிக்‌ குடுத்த தரகினால்‌ நரற்றுக்கு ஓம்ப pம்‌ சரக்கு 
கற்ழுரனிலை யினும்‌... துடைத்த ரகிம்ம நூற்றுக்கு DILL துறைய 
நடந்த்படிக்குலிற்றபம்‌ பணத்திலே பணத்துக்கு ... சிபறுவதாக சந்திராதித்தவரையும்‌ 
நடத்‌... ஊரும்‌ பதிகொன்வியத்‌ தா... அது ஏன்று... முத்துப்‌ பார்வைக்கு... 0D YL 
பார்வைக்கும்‌ புடவை ம... அறைக்கரனும்‌ பல மண்டலச்சரக்கு கற்பூர விலையீல்‌ அரைக்கானும்‌ 
தூறை.மதிர சரக்கு விலைக்கு நாறும்‌ sabre உள்ளிட்ட சரக்கு நூற்றுக்கு... டைக்‌ கட்டுக்கு 
க.ட்டிஐன்றுக்கு எட்டும்‌ குடுக்தோம்‌ ஊகும்‌ ப$... 
௧.௮. 1932-33, air. 170. 

...திருக்கமுக்குன்றுந்து நான்று எல்லைக்குட்பட்ட கைக்கோளர்‌... இவ்துர்‌ கைக்கோளர்‌ 
மட்டினத்தூக்‌ ிகொண்டிபோம்‌ புடவைக்கும்‌ இவர்கள்‌ பட்டினத்தினின்றும்‌ கரண்டு வறம்‌ 
பூசைரக்கு.ம்‌ பலவற்றில்‌ கொண்ட நெல்லுக்கும்‌... 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 125 


126 


தொண்டைமண்டலம்‌ 


வசவசமுத்திரம்‌ 





மாமல்லபுரம்‌ 


சதுரங்கப்பட்டினம்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


மேற்குறிப்பிட்ட 'சதுரவாசகன்‌' ஆகியவற்றிடையே உள்ள 
ஒற்றுமையைக்‌ கொண்டு இப்பெயர்கள்‌ கடவுளர்களுடன்‌ 
தொடர்புடையவை என்பதைக்‌ காணமுடிகின்றது. சதுரங்கப்‌ 
பட்டினம்‌ பின்னர்‌ “சதுரை' எனவும்‌ ஆங்கிலேயர்களின்‌ 
வருகையால்‌ 'சத்ராசு' எனவும்‌ மாற்றம்‌ பெற்று இன்றுவரை 
சிறப்பாக மக்களிடையே வழங்கிவருகிறது (Maclean 1990 :p.77). 


வணிகக்‌ குழுக்கள்‌ 

இடைக்கால வணிகத்தில்‌ ஏற்பட்ட வளர்ச்சி வணிகக்‌ 
குழுக்களின்‌ வளர்ச்சியின்‌ வாயிலாக வெளிப்பட்டது. சமூகத்தில்‌ 
வணிகக்குழுக்கள்‌ ஓர்‌ உயரிய அங்கமாக விளங்கியதுடன்‌ 
குறிப்பாக வணிக மையங்களின்‌ மீதான கட்டுப்பாட்டுடையும்‌ 
கொண்டிருந்தன. சதுரங்கப்பட்டினமும்‌ இடைக்காலத்தின்‌ முக்கிய 
வணிகக்‌ குழுக்களான பதினெண்விஷயத்தார்‌, நானா தேசிகள்‌, 
பரதேசிகள்‌ ஆகியோரின்‌ செல்வாக்கைப்‌ பெற்றிருந்தது. 
இத்தகைய வணிகக்குழுக்களின்‌ தோற்றம்‌, செயற்பாடுகள்‌ குறித்து 
இன்னும்‌ ஆய்வாளர்களிடையே பல கருத்துக்கள்‌ உள்ளன. 
பதினெண்விஷயத்தார்‌ இத்துறைமுகப்‌ பட்டினத்தில்‌ முக்கித்துவம்‌ 
பெற்று விளங்கியதை மேற்காட்டிய முதலாம்‌ இராசநாராயண 
சம்புவராயரின்‌ கல்வெட்டு குறிப்பிடுகிறது. தமிழ்‌ அகராதி 
பதினெண்விஷயம்‌ என்பதற்கு பதினெட்டு தேசத்தைச்‌ சேர்ந்த 
என்ற பொருளில்‌ சிங்களம்‌, சோனகம்‌, சாவகம்‌, சீனம்‌, தமிழ்நாடு 
மற்றும்‌ சில நாடுகளை உள்ளடக்கிக்‌ குறிப்பிடுகிறது. 
இவ்வணிகக்குழுவின்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்ட சில தமிழ்க்‌ 
கல்வெட்டுக்கள்‌ இலங்கை, மலேசியா, சுமத்ரா நாடுகளில்‌ 
கிடைக்கப்பெற்றிருப்பது(Nilakanta Sastri, 1978:) குறிப்பிடத்தக்கது. 
மேலும்‌, இக்கால கட்டங்களில்‌ இவ்வணிகக்‌ குழு பாண்டிய 
நாட்டில்‌ மிகவும்‌ சுறுசுறுப்புடன்‌ செயல்பட்டதைக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ தெளிவுபடுத்துகின்றன. சோழநாட்டிலும்‌ 
இவர்கள்‌ செல்வாக்குப்பெற்று இருந்ததை இப்பகுதியில்‌ உள்ள 
சில கடவுளர்களுக்கு இவ்வணிகக்குழுவினர்‌ வழங்கிய 
கொடைகளைக்‌ குறிக்கும்‌ கல்வெட்டுக்கள்‌ வாயிலாக 
அறியமுடிகின்றது (தெ.க. 6 எண்கள்‌.40,41,47). சோழநாட்டில்‌ 
திடைக்கப்பெறும்‌ இவ்வணிகக்‌ குழுவின்‌ கல்வெட்டுக்களும்‌ 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 127 


பாண்டிய மன்னர்களின்‌ பெயரைக்‌ கொண்டிருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. பாண்டியர்‌ கல்வெட்டுக்களில்‌ இக்குழுவினர்‌ பற்றிய 
செய்திகள்‌ மிகுதியாகக்‌ காணப்படுவது இடைக்காலத்‌ தமிழகத்தில்‌ 
குறிப்பாக பாண்டிய நாட்டில்‌ இக்குழுவினரின்‌ செயற்பாடுகள்‌ 
சிறந்து விளங்கியதைக்‌ காட்டுகிறது. இக்குழுவினர்‌ 13 ஆம்‌ 
நூற்றாண்டுவரை வணிகத்தில்‌ ஈடுபாடுடையவர்களாக இருந்தனர்‌ 
என ஆய்வாளர்களிடையே பொதுவான கருத்து உண்டு. ஆனால்‌, 
சதுரங்கப்பட்டினத்தில்‌ படியெடுக்கப்பட்ட பதினெண்‌ விஷயத்‌ 
தைக்‌ குறிக்கும்‌ மேற்சுட்டிய முதல்‌ இராசநாராயண சம்புவராயரின்‌ 
கி.பி.1353 ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு இக்குழுவினர்‌ 14ஆம்‌ 
நூற்றாண்டிலும்‌ இத்துறைமுகத்திலிருந்து சிறப்பாக செயல்‌ 
பட்டதைக்‌ காட்டுகிறது. சமூகத்திலும்‌, ஆட்சியிலும்‌, ஊர்‌ 
சபையுடன்‌ சேர்ந்து இவ்வணிகக்குழுவும்‌ முக்கியப்‌ பங்காற்றியது. 
சில கல்வெட்டுப்‌ பொறிப்புகளிலிருந்து இவ்வணிகக்குழுவினர்‌ 
புத்த மதத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ என ஒரு கருத்து உண்டு. (Kஅrashima 
and Subbarayalu 1994: 13-15; சுப்பராயலு 1993: பக்‌. 43-47). 
பதினெண்விஷயத்தார்‌ சமயத்‌ தொண்டாற்றியதைக்‌ கல்வெட்டுக்‌ 
கள்‌ கூறுகின்றன. சைவ வைஷ்ணவ கோவில்களுக்கும்‌, கடவுளர்‌ 
களுக்கும்‌ மட்டுமல்லாது இவர்களது பணி, கொடைகள்‌ புத்த 
சமயத்திற்கும்‌ கிடைத்துள்ளன. பிற வணிகக்குழுக்களைக்‌ 
காட்டிலும்‌ பதினெண்‌ விஷயத்தார்‌ குறிப்பிடத்தக்க வகையில்‌ 
சமயப்பணி மேற்கொண்டுள்ளதையும்‌ அறிய முடின்றது. 
இதன்மூலம்‌ இக்குழுவினர்‌ அனைத்து சமயத்துடனும்‌ ஈடுபாடு 
கொண்டிருந்தனர்‌ என்பது புலப்படுகிறது. பதினெண்‌ 
விஷயத்திற்குப்‌ பிறகு விசயநகர ஆட்சியின்‌ பொழுது இத்துறை 
முகத்தில்‌ நானாதேசி மற்றும்‌ பரதேசி என்ற வணிகக்‌ குழுவினர்‌ 
நிலை பெற்றிருந்தனர்‌ (௧.ஆ, 1932-33, எண்கள்‌:170, 173). நானாதேசி 
பெயர்‌ பொறிக்கப்பெற்ற கல்வெட்டுக்கள்‌ மியான்மர்‌, (பர்மா), 
இலங்கை முதலிய நாடுகளில்‌ இடைத்துள்ளமை இக்குழுவினர்‌ 
உள்நாட்டு வணிகம்‌ தவிர வெளிநாட்டு வணிகத்திலும்‌ ஈடுபாடு 
கொண்டிருந்ததைக்‌ காட்டுகிறது (Meera Abraham 1988 : 77). 
பொதுவாக பரதேசி என்பது பிற நாடுகளி லிருந்து வந்து 
தமிழகத்தில்‌ கடல்‌ வணிகத்தில்‌ ஈடுபட்டவர்களைக்‌ குறிக்கும்‌. 
இவ்வகை வணிகர்கள்‌ தென்னிந்திய துறைமுகங்களில்‌ சிறப்பாக 


128 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


நடத்தப்பட்டமைக்கு இக்காலகட்டத்தில்‌ கிழக்குக்‌ கடற்‌ கரையில்‌ 
சிறந்த துறைமுகமாக விளங்கிய மோட்டுப்‌ பள்ளியில்‌ இடைத்த 
அன்னப்போத்து ரெட்டியின்‌ கி.பி.1358ஆம்‌ ஆண்டுக்‌ கல்‌ வெட்டு 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகும்‌ (தெ..௧.26, எண்‌:635). மேற்கூறிய வணிகக்‌ 
குழுக்களைத்‌ தவிர தமிழகத்தின்‌ பிற இடங்களிலிருந்தும்‌ 
உள்நாட்டு வணிகர்கள்‌ இத்துறைமுகம்‌ வந்து சென்றதையும்‌ 
கல்வெட்டுக்கள்‌ காட்டுகின்றன (௧.ஆ.1909, எண்‌:61; 1932-33, 
எண்‌:108). சதுரங்கபட்டினத்தில்‌ கிடைத்த பீங்கான்துண்டுகள்‌ 
இத்துறைமுகம்‌ சீன நாட்டோடு கொண்ட தொடர்பைப்‌ 
புலப்படுத்தும்‌ (5பம௦வஷப/ப 1996: 109 - 14). 


சரக்குகள்‌: 

சம்புவராயர்‌, விசயநகர்‌ ஆட்சியாளர்களின்‌ கல்வெட்டுக்கள்‌ 
இத்துறைமுகம்‌ வழியாகச்‌ சென்ற சரக்குகளை ஓரளவிற்கு 
தெரிந்துகொள்ள உதவுகின்றன (௧.ஆ.1982-33, எண்கள்‌: 103, 170, 173 
பார்க்க: பிற்சேர்க்கை). இவற்றில்‌ பதினெண்விஷயத்தைக்‌ 
குறிக்கும்‌ சம்புவராயர்‌ கல்வெட்டு மிகவும்‌ சிதைந்துள்ளது. 
துணி(புடவை) இத்துறைமுகத்தின்‌ முக்கிய ஏற்றுமதிச்‌ சரக்காகும்‌. 
இத்துறைமுகத்தைச்‌ சுற்றியுள்ள இடங்களில்‌ துணி உற்பத்தி 
செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்‌ (பட்டடை) பல இருந்ததும்‌ 
குறிப்பிடத்தக்கது (8॥வா௱ப0௨ 1989: : 31-47). பிற இடங்களிலிருந்து 
நெல்‌ கொண்டுவரப்பட்டு இத்துறைமுகத்தில்‌ இறக்கப்‌ 
பட்டுள்ளது. முத்து, எண்ணெய்‌ இரண்டும்‌ இத்துறைமுகம்‌ 
வழியாகச்‌ சென்ற பிற முக்கிய பொருள்களாகும்‌. பழங்காலம்‌ 
தொட்டு ஆங்கிலேய ஆதிக்கம்‌ வரை முத்துக்குளித்தல்‌ தமிழகக்‌ 
கடற்கரை ஊர்களில்‌ சிறப்பாக நடைபெற்றதோடு, இது ஒரு 
இலாபகரமான வணிகத்‌ தொழிலாகவும்‌ கருதப்பட்டது. 
எண்ணெய்‌ தயாரிப்பதற்கும்‌ பட்டடைகள்‌ இத்துறைமுகத்தைச்‌ 
சுற்றியுள்ள பகுதிகளில்‌ அமைக்கப்பெற்றிருந்ததைக்‌ கல்வெட்‌ 
டுக்கள்‌ சுட்டுகின்றன. ஆகவே, முத்து, எண்ணெய்‌ இரண்டும்‌ 
இத்துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதிப்‌ பொருள்களாகவே 
சென்றிருக்க வேண்டும்‌. இவையன்றி பல மண்டலங்களிலிருந்தும்‌ 
சரக்குகள்‌ இத்துறைமுகம்‌ வழியாக வந்து சென்றுள்ளன. ஆனால்‌ 
இப்பெயர்கள்‌ கல்வெட்டில்‌ குறிப்பிடப்பெறவில்லை. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 129 


| 33. சங்ககாலக்‌ காசுகள்‌ | 


ஆறுமுகதோராமன்‌, தஞ்சை, 
அ. சேரர்‌ காசுகள்‌ (சுமார்‌ கி.மு. முதல்‌ நூற்றாண்டு). 


சங்ககாலச்‌ சேரரின்‌ செப்புக்‌ காசுகள்‌ நான்கு வகை கரூர்‌ 
அமராவதி ஆற்றுப்படுகையில்‌ கிடைத்துள்ளன. 


வகை-1: 1.750 கிராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ முன்பக்கத்தில்‌ 
வலதுபக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ காளை, காளையின்‌ மேல்‌ பிறை, 
காளையின்‌ கீழே கலப்பை ஒன்று உள்ளது. காசின்‌ பின்பக்கத்தில்‌ 
வில்‌, அம்பு அங்குசம்‌ உள்ளன. 


வகை-2: 1.7 கிராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ முன்பக்கத்தில்‌ வலது 
பக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ காளை உள்ளது. காசின்‌ பின்பக்கத்‌ தில்‌ 
வில்‌, அம்பு, அங்குசம்‌, அம்பின்‌ இரண்டு பக்கத்திலும்‌ ஸ்வஸ்திக்‌ 
“சின்னம்‌ காணப்படுகின்றன. 


வகை-3: 1.5 கிராம்‌ எடையுள்ள நீண்ட சதுர காசின்‌ முன்பக்கத்தில்‌ 
வேலியிட்ட மரம்‌ ஒன்று உள்ளது. காசின்‌ பின்பக்கத்தில்‌ வில்‌, 
அம்பு உள்ளன. 


வகை:4 1.850 இராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ முன்பக்கத்தில்‌ 
வலதுபக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ குதிரை உள்ளது. குதிரையின்‌ முன்‌ 
சூலம்‌, சூலத்திற்கு கழ்‌ பரசுகட்டாரி ஒன்று உள்ளது. குதிரையின்‌ 
மேல்‌ கோட்டுருவில்‌ காளைக்‌ சின்னம்‌ உள்ளது. காசின்‌ 
பின்பக்கத்தில்‌ வில்‌, அம்பு, அங்குசம்‌ உள்ளன. 

ஆ. சோழர்‌ காசுகள்‌ (சுமார்‌ கி.மு. முதல்‌ நூற்றாண்டு) 

வகை:1 செப்புக்காசு ஒன்று கரூர்‌ அமராவதி ஆற்றுப்‌ படுகையில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1.150 இராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ 
முன்பக்கத்தில்‌ வலதுபக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ யானை, யானையின்‌ 
மேல்‌ நான்கு குறியீட்டுச்‌ சின்னங்கள்‌ காணப்‌ படுகின்றன. காசின்‌ 
பின்பக்கத்தில்‌ வலதுபக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ புலி, புலியின்மேல்‌ 
சக்கரம்‌ உள்ளன. 


130 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


i 
A 
i 





> 





ர்‌ காசுகள்‌ 


ரண்டியர் காசு 


LJ 


ஆ. சோழ 





ள்‌ 








ப] 

ப்‌ 

ட 

3 

3 

§ 

வ 

ம்‌ 
ம்‌ 

்‌ ட 

்‌ ப்‌ ஷ்‌ 1 ட்‌ 

டி ஜி 

6 6 6 ்‌ 

1] 3 i ெ ்‌ 
ஷ்‌ 







131 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


வகை:2 செப்புக்‌ காசு ஒன்று (கரூர்‌) வேலூர்‌ காவேரி ஆற்றில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 1 கிராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ 
முன்பக்கத்தில்‌ வலதுபக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ புலி, புலியின்‌ 
முன்னால்‌ வில்‌, புலியின்‌, இரண்டு கால்களுக்கு நடுவே மீன்‌ 
மற்றும்‌ புலியின்‌ மேல்‌ சங்கு காணப்படுகிறது. காசின்‌ 
பின்பக்கத்தில்‌ எட்டு மங்கலச்‌ சின்னங்கள்‌ உள்ளன. இந்தக்‌ காசு 
சேர, பாண்டியரை வெற்றிகொண்டதற்கான சோழர்‌ சிறப்பு : 
வெளியீடாகக்‌ கருதலாம்‌. 

வகை:3 செப்புக்காசு ஒன்று திருச்சி மாவட்டம்‌ அரியலூரில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2.550 இராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ 
முன்பக்கத்தில்‌ வலதுபக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ யானை, யானையின்‌ 
மேல்‌ குடை உள்ளது. காசின்‌ பின்பக்கத்தில்‌ இடதுபக்கம்‌ நோக்கி 
முன்காலைத்‌ தூக்கியபடி புலி ஒன்று உள்ளது. 


இ. பாண்டியர்‌ காசு(சுமார்‌ கி.மு. இரண்டாம்‌ நூற்றாண்டு. ) 

சங்ககாலப்‌ பாண்டியரின்‌ செப்புக்காசு ஒன்று கரூர்‌ அமராவதி 
ஆற்றுப்படுகையில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 4.8 இராம்‌ 
எடையுள்ள இக்காசின்‌ முன்பக்கத்தில்‌ வலது பக்கம்‌ நோக்கி 
நிற்கும்‌ யானை, யானையின்‌ முன்‌ கோல்‌, சூலம்‌ உள்ளது. 
யானையின்‌ மேல்‌ ஏழு மங்கலச்சின்னங்கள்‌ உள்ளன. ஒரு சின்னம்‌ 
காணவில்லை. காசின்‌ பின்‌ பக்கத்தில்‌ உள்ளவை வேலியிட்ட மரம்‌ 
மற்றும்‌ பக்கத்தில்‌ மீன்‌ குறியீட்டுச்‌ சின்னம்‌. 

சங்க கால மன்னர்கள்‌ வேலியிட்ட மரம்‌, (கடிமரம்‌) 
இலச்சினை இரண்டிற்கும்‌ சம முக்கியத்துவம்‌ கொடுத்து உள்ளனர்‌ 
என்பதை அறிய இந்த காசின்‌ முக்கியத்துவத்தை நாம்‌ உணரலாம்‌. 
ஈ. மலையமான்‌ காசுகள்‌ (சுமார்‌ கி.மு. முதல்‌ நூற்றாண்டு) 

சங்ககால மலையமானின்‌ செப்புக்‌ காசுகள்‌ இரண்டு 
திருக்கோவிலூர்‌ தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 
வகை : 1 6.3 கிராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ முன்பக்கத்தில்‌ வலது 
பக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ குதிரை, குதிரையின்‌ முன்‌ வேலியில்லாத 
மரம்‌ ஒன்று உள்ளது. குதிரையின்‌ மேல்‌ வஜ்ஜிராயுதம்‌, 
132 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


கோட்டுருவில்‌ காளை சின்னம்‌, பிறை ஆகியன உள்ளன. காசின்‌ 
பின்பக்கத்தில்‌ ஆற்றின்‌ கரை கோடுகளால்‌ உள்ளது. நேராக ஒரு 
வேலும்‌, படுக்கைவாட்டில்‌ ஒரு வேலும்‌ உள்ளன. 

வகை:3 3.4. கிராம்‌ எடையுள்ள இக்காசின்‌ முன்பக்கத்தில்‌ வலது 
பக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ குதிரை, குதிரையின்‌ தலைக்குமுன்‌ 
அங்குசம்‌ ஒன்றும்‌, குதிரையின்‌ முதுகின்‌ மேல்‌ பிறை ஒன்றும்‌ 
உள்ளது. காசின்‌ பின்பக்கத்தில்‌ ஆற்றைக்‌ குறிக்கும்‌ கோடுகள்‌ 


உள்ளன. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 133 


34. முதலாம்‌ நரசிம்மவர்மன்‌ காசு 


ஆறுமுகசீதாராமன்‌, தஞ்சை 
சங்கரன்ராமன்‌, சென்னை 


பல்லவ மன்னரின்‌ வெள்ளி, செம்பு கலந்த இரண்டு காசுகள்‌ 
ஆற்காடு வட்டம்‌ பெண்ணையாற்றில்‌ கிடைத்தன. 1.1 இராம்‌ 
எடையுள்ள இக்காசின்‌ முன்பக்கத்தில்‌ வலதுபக்கம்‌ நோக்கி 
நிற்கும்‌ காளை மேல்‌ “கடும்பிடுகு' என்று தமிழ்‌ எழுத்தில்‌ உள்ளது. 
ம, பி என்ற இரண்டு எழுத்துகளும்‌ கூட்டெழுத்தில்‌ உள்ளன. 
காசின்‌ பின்பக்கத்தில்‌ வட்டத்திற்குள்‌ வலதுபக்கம்‌ நோக்கி நிற்கும்‌ 
பன்றி உள்ளது. காசில்‌ உள்ள எழுத்துகளின்‌ காலம்‌ கி.பி. 7ஆம்‌ நூ 
ற்றாண்டு. 

முதலாம்‌ நரசிம்மவர்மன்‌ தன்னுடைய 13-ஆம்‌ ஆட்சி 
யாண்டில்‌ (இ.பி.642-643) மேலைச்‌ சாளுக்கியத்‌ தலைநகராகிய 
வாதாபியின்‌ மீது படையெடுத்து சாளுக்கிய வேந்தனாகிய 
இரண்டாம்‌ புலிகேசியை வென்றதன்‌, நினைவாக இந்தக்‌ காசை 
சிறப்பு வெளியீடாக வெளியிட்டிருக்கலாம்‌. சாளுக்கியர்களின்‌ 
இலச்சினை பன்றி என்பது குறிப்பிடத்தக்கது. 


முதலாம்‌ மகேந்திரவர்மன்‌ பகாப்பிடுகு என்று சிறப்புப்‌ 
பெயர்‌ பெற்றிருந்தான்‌. இதைப்‌ போலவே இவன்‌ மகன்‌ 
நரசிம்மவர்மனும்‌ கடும்பிடுகு என்ற பட்டத்தைக்‌ கொண்டிருக்‌ 
கலாம்‌. கடும்பிடுகு என்ற சொல்லுக்கு கடுமையான இடிபோலப்‌ 
பாய்பவன்‌ என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. 





134 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


25. கச்சிராபாளையம்‌ நாணயங்கள்‌ 
ஒரு தொழில்‌ நுட்ப ஆய்வு 





வே. ஜெயராஜ்‌ , சென்னை. 
வெள்ளிப்‌ புதையலின்‌ வரலாறு: 

1985 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாட்டில்‌ உள்ள கள்ளக்குறிச்சி 
வட்டம்‌ கச்சிராபாளையத்திலிருந்து இந்திய புதைபொருள்‌ 
சட்டத்தின்‌ 8ழ்‌ 845 முத்திரை குத்திய வெள்ளிக்காசுகள்‌ புதையலாக 
சென்னை அரசு அருங்காட்சியகத்தில்‌ பெறப்பட்டன. 
இப்புதையல்‌ பெறப்பட்டதும்‌ பார்ப்பதற்கு பச்சை நிற துருவுடன்‌ 
ஒன்றோடொன்று ஒட்டி செப்பு நாணயங்கள்‌ போன்று 
காட்சியளித்தன. இந்நாணயங்கள்‌ தூய்மைப்படுத்தப்‌ பட்டவுடன்‌ 
வெள்ளி நாணயங்கள்‌ எனத்தெரியவந்தன. 
நாணயங்களைத்‌ தூய்மை செய்தமுறை : 

இந்‌ நாணயங்களில்‌ பொதுவாக செம்பு கலந்திருந்ததாலும்‌, 
பூமியில்‌ புதைந்திருந்ததாலும்‌ செம்பு உப்புக்களோடு வினைபுரிந்து 
செம்புக்‌ குளோரைடு அல்லது கார்பனேட்டாக மாறி நீலங்கலந்த 
பச்சை நிறமாக தோற்றமளித்தன. நாணயங்கள்‌ காரத்தன்மை 
யுடைய 3:1:76 என்ற விகிதத்தில்‌ தயாரிக்கப்பட்ட சோடியம்‌ பொட்‌ 
டாசியம்‌ டார்ட்ரேட்‌, சோடியம்‌ ஹேடிராக்ஸைடு, நீர்க்‌ கரைசலின்‌ 
உதவியுடன்‌ தூய்மைப்‌ படுத்தப்பட்டன. வெள்ளி நாணயங்களின்‌ 
மீது படிந்திருந்த பச்சை நிற உப்புக்கள்‌ அகற்றப்‌ பட்டதும்‌ 
வெள்ளை மற்றும்‌ கருப்புநிறமாக வெள்ளி நாணயங்கள்‌ தோற்ற 
மளித்தன. வெள்ளை நிற அரிப்புப்‌ பொருள்‌ நீங்க (வெள்ளி 
குளோரைடு) அமோனியா திரவத்தில்‌ மூழ்கவைத்து அகற்றப்‌ 
பட்டது. கருப்புநிற அரிப்புப்‌ பொருள்‌ (வெள்ளி சல்பைடு) நீங்க 
10% பார்மிக்‌ அமிலக்கரைசலில்‌ நாணயங்கள்மூழ்கவைக்கப்பட்டு 
தேய்த்து சுத்தம்‌ செய்யப்பட்டன. நன்கு நீரில்‌ கழுவிய பின்பு உலர 
வைக்கப்பட்டு அசிட்டோன்‌ திரவத்தில்‌ கரைக்கப்பட்ட 2% பாலி 
வினைல்‌ அசிட்டேட்‌ பூசப்பட்டு நாணயங்கள்‌ பாதுகாக்கப்பட்டன. 
நாணயங்கள்‌ மீது காணப்பட்ட அடையாளங்கள்‌ தெளிவாகத்‌ 
தெரிந்தன. 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 135 


சிதையா முறையில்‌ நாணயத்தின்‌ உலோகங்களைக்‌ காணல்‌: 

ஒப்படர்த்தி முறையில்‌ (Specific gravity) நாணயத்தில்‌ 
கலந்துள்ள உலோகங்களின்‌ விதிதத்தினைக்‌ காணலாம்‌. வெள்ளி 
மற்றும்‌ செம்பு ஆகிவற்றின்‌ ஒப்படர்த்தி முறையே 10.5 மற்றும்‌ 8.9 
ஆகும்‌. இக்குறிப்பிட்ட நாணயங்களின்‌ ஒப்படர்த்தி 9.837 ஆகக்‌ 
கண்டறியப்பட்டது. பொதுவாக வெள்ளி நாணயங்களில்‌ தங்கம்‌ 
அல்லது செம்பு கலந்திருக்கும்‌. அதிகமாக செம்புதான்‌ கலந்தி 
ருக்கும்‌. இவ்வித நாணயத்தில்‌ துத்தநாகம்‌, ஈயம்‌ போன்றவை 
2%க்குள்‌ தான்‌ இருக்கும்‌. எனவே, வெள்ளி நாணயங்களில்‌ வெள்ளி 
அதிக அளவிலும்‌ செம்புசிறிய அளவிலும்‌ இருக்கும்‌ என்ற 
அடிப்படையில்‌ வெள்ளி மற்றும்‌ செம்பு அளவுகள்‌ £ழ்க்கண்ட 
விதம்‌ கணக்கிடப்பட்டன 





வெள்ளி நாணய எடை _ வெள்ளி எடை செம்பு எடை 
ஒப்படர்த்தி ... ஒப்படர்த்தி ஒப்படர்த்தி 
வெள்ளியின்‌ அளவு _ வெள்ளியின்‌ எடை ரு 
வெள்ளி நாணய எடை 
1.474 x 100 
2.302 
வெள்ளியின்‌ அளவு = 64.03% 
செம்பின்‌ அளவு = 100— 64.03 = 35.97% 


வேதிய பகுப்பாய்வு 

வெள்ளி நாணயத்தின்‌ உலோக அளவுகள்‌ நாணயத்தின்‌ ஒரு 
பகுதி வெட்டப்பட்டு வேதியிய பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்‌ பட்டு 
கண்டுபிடிக்கப்பட்டன. வெள்ளி 65.26% , செம்பு 32.03%, துத்தநாகம்‌ 
1.51%, ஈயம்‌ 1.02% 


நாணயத்தின்‌ உலோக அளவுகள்‌ இருமுறைகளிலும்‌ ஏறத்‌ 
தாழ சமமாக இருப்பினும்‌ ஒரு நாணயத்தின்‌ பழைமையை உறுதி 
செய்ய அந்த நாணயங்களின்‌ வேதியிய கருவிகளின்‌ மூலம்‌ கண்டு 
பிடிக்கப்பட்ட துல்லியமான உலோக விகிதம்‌ மிகவும்‌ 
தேவையானது. 


136 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


நாணயத்தின்‌ உட்புற உலோகத்‌ தோற்றம்‌ 

ஒரு நாணயத்தின்‌ உட்புறத்‌ தோற்றம்‌ அதனுடைய தயாரித்த 
முறை, அது எவ்விதமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதைத்‌ 
தெரிவிக்கும்‌; எவ்வாறு உலோகங்கள்‌ ஒன்றோடு ஒன்று 
சலந்துள்ளன என்பதையும்‌ அறியலாம்‌. ஓரிலைத்‌ தாவரம்‌ போன்ற 
அமைப்பு உட்புறம்‌ காணப்பட்டது. இவ்வமைப்பு வார்ப்பு 
முறையில்‌ செய்யப்பட்டதையும்‌, ஓரிடத்தில்‌ இரண்டு அடுக்குகள்‌ 
சேர்ந்துள்ளமை நாணயத்தின்‌ அப்பகுதியில்‌ முத்திரை 
குத்தப்பட்டதையும்‌ தெரிவிக்கின்றது. 
தொழில்‌ நுட்ப விவரங்கள்‌ 

வெள்ளி நாணயத்தின்‌ மேல்‌ நடத்தப்பட்ட ஆய்வு அவை 
வார்ப்புத்‌ தகடுகள்‌ என்றும்‌, பின்னர்‌ அச்சுக்களால்‌ முத்திரை 
குத்தப்பட்டன என்றும்‌ தெளிவுபடுத்துகிறது. மூலவார்ப்புத்‌ 
தகடுகள்‌ உலோகங்கள்‌ உருக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டன. பின்னர்‌ 
எடைக்கேற்ப வெட்டப்பட்டன. பின்னர்‌ அவற்றின்‌ மீது முத்திரை 
அச்சுகள்‌ பதிக்கப்பட்டன. நாணயங்கள்‌ பூமியில்‌ புதையுண்ட 
போது அவை துரு ஏற செம்பு காரணமாயிருந்தாலும்‌, நாணய 
புழக்கத்தில்‌ ஏற்பட்ட தேய்வைத்‌ தடுக்க செம்பு உதவியாக 
இருந்தது எனலாம்‌. 


நன்றி 

தொழில்‌ நுட்ப ஆய்வு செய்ய உதவிகள்‌ செய்த சென்னை இந்திய தொழில்‌ 
நுட்பக்கழக உலோகத்துறைத்‌ தலைவர்‌ டாக்டர்‌ கே.ஜே.எல்‌. ஐயர்‌ அவர்களுக்கும்‌ 
இப்பணி செய்ய அனுமதி அளித்த அருங்காட்சியகங்களின்‌ ஆணையர்‌ அவர்களுக்கும்‌ 
கட்டுரை ஆசிரியர்‌ நன்றி தெரிவிக்கிறார்‌. 


துணை நூல்கள்‌: 

டா Thompson, FC., Chatterjee, A.K., "The Age Embrittlement of Silver 
Coins', Studies in Conservation, Vol. No.3, 1954. 

2. ZVX Goffer, Archaeological Chemistry, John Wiley & Sons, 1984. 

3. Bag, A.K., Science and Civilization in India, Naurang, New Delhi, 1985. 


4, Jeyaraj, V., "Three Coiled Silver Ring from Kodumanal' Tamili Nadu, 
“Indian Journal of Chemical Science", Vol.5, 1991. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 137 


36. குண்டாறு பள்ளத்தாக்கில்‌ 





தொல்லியல்‌ ஆய்வுகள்‌ 


வீ. செல்வகுமார்‌, பூணெ. 
இந்தியாவில்‌ பழங்கற்காலக்‌ கருவி முதன்‌ முதலில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது தமிழகத்தில்தான்‌ என்றாலும்‌, 
வரலாற்றுக்கு முந்தைய காலத்தைப்‌ பற்றிய ஆய்வில்‌ தமிழகம்‌ பின்‌ 
தங்கியே உள்ளது. தமிழகத்தில்‌ சென்னைக்கு அருகில்‌ 
பழங்கற்காலக்‌ கருவிகள்‌ கிடைக்கும்‌ கொற்றலை ஆற்றுப்படுகை 
மற்றும்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌, நுண்கற்கருவிகள்‌ 
(Microlithic) காணப்படும்‌, தேரி என்றழைக்கப்படும்‌, செம்மண்‌ 
குன்றுகளைப்‌ பற்றியுமே அதிக அளவில்‌ ஆய்வுகள்‌ 
நடத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின்‌ மற்ற பகுதிகளில்‌ 
குறிப்பிடத்தக்க அளவில்‌ ஆய்வுகள்‌ நடத்தப்பெறவில்லை. இந்தப்‌ 
பின்னணியில்‌, தென்‌ தமிழகத்தில்‌ மேற்குத்‌ தொடர்ச்சி 
மலைத்தொடரைச்‌ சார்ந்துள்ள குண்டாறு பள்ளத்தாக்கில்‌ 
உசிலம்பட்டி, திருமங்கலம்‌ மற்றும்‌ பேரையூர்‌ வட்டங்களைச்‌ 
சார்ந்த சுமார்‌ 400 சதுர கிலோ மீட்டர்‌ பரப்பளவு ஆராய்ச்சிக்காக 
தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தக்‌ கட்டுரை 1991-1996 ஆம்‌ 
ஆண்டுகளில்‌ நடத்தப்பட்ட ஆய்வின்‌ கண்டுபிடிப்புகளை 
விவரிக்கிறது. 


முந்தைய ஆய்வுகள்‌ 

மதுரைப்‌ பகுதியில்‌ இராபர்ட்‌ புரூஸ்‌ பூட்‌ (1883,1916) 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ ஆவியூர்‌, தல்லாகுளம்‌ உட்பட பல 
இடங்களில்‌ கற்காலக்கருவிகளைக்‌ கண்டுபிடித்தார்‌. பின்னர்‌ 1950 
களில்‌ கே.வி. இராமன்‌ (1979) குண்டாறு பள்ளத்தாக்கில்‌ கள ஆய்வு 
மேற்கொண்டு இரண்டு இடைப்‌ பழங்கற்காலக்‌ கருவிகளையும்‌, 
பல இடங்களில்‌ நுண்கற்கருவிகளையும்‌, இரும்புக்கால 
தடயங்களையும்‌ கண்டறிந்தார்‌. இந்திய அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறை 1976-77 மற்றும்‌ 1979-80 ஆம்‌ ஆண்டுகளில்‌, தே. 
கல்லுப்பட்டி அருகே உள்ள ஊரிருக்கை மற்றும்‌ ஈமச்சின்னங்களை 
ஆராய்ந்து செம்புக்கால (081௦௦1171௦) பண்பாட்டுக்கூறுகள்‌ 
138 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 





brn 1292 
tring gD 
சாடு ரளதுரலயாகு 

மாற்று 


எல்ல மு௰ட்ல௰ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இரும்புக்காலப்‌ பண்பாட்டு நிலைகளில்‌ ஊடுருவி 
இருந்தமையைக் கண்டுபிடித்தது (/AR., 1976-77, 1979- 80). 1980களில்‌ 
வேதாசலம்‌ (1985) சில நுண்கற்கருவிகள்‌ கிடைக்கும்‌ இடங்களைக்‌ 
கண்டுபிடித்தார்‌. 


தற்போதைய ஆய்வு 

தற்போதைய ஆய்வின்‌ நோக்கம்‌, குண்டாறு பகுதியில்‌ 
காணப்படும்‌ பண்பாட்டு நிலைகளையும்‌, அந்நிலைகளில்‌ வாழ்ந்த 
மனிதர்களின்‌ வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தது என்பதையும்‌ 
கண்டறிவதே ஆகும்‌. இந்த ஆராய்ச்சியின்‌ விளைவாக இடைக்கற் 
கால (Mesolithic) மற்றும்‌ இரும்புக்கால (॥£0॥ Age) தடயங்கள்‌ பல 
இடங்களில்‌ கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால்‌, பழங்கற்காலம்‌, 
புதியகற்காலம்‌ (Neolithic) மற்றும்‌ செம்புக்காலம்‌, ஆகியவற்றிற்‌ 
கான ஆதாரங்கள்‌ கிடைக்கவில்லை. 


இடைக்‌ கற்காலம்‌ (Mesolithic) 


இடைக்கற்காலம்‌ என்பது பொதுவாக பழங்கற்காலத்திற்கும்‌ 
புதிய கற்காலத்திற்கும்‌ இடைப்பட்ட, மனிதன்‌ வேட்டையாடி 
உணவுசேகரித்த காலகட்டத்தை. (தோராயமாக கி.மு 8000 முதல்‌ 
கி.மு 2000 இடைப்பட்ட காலத்தை) குறிக்கும்‌. இடைக்கற்காலம்‌ 
நுண்கற்காலம்‌ (1410௦1441௦) என்றும்‌ சல ஆராய்ச்சியாளர்களால்‌ 
குறிப்பிடப்பட்டு வருகிறது. நுண்கற்கருவிகள்‌ இடைக்கற் 
காலத்தில்‌ அதிகமாக காணப்பட்டாலும்‌, அவை மனிதன்‌ உணவு 
உற்பத்தி செய்த (Food Producing Stage) புதியகற்காலம்‌, செம்புக்‌ 
காலம்‌ மற்றும்‌ இரும்புக்காலத்திலும்‌ ஓர்‌ அளவு பயன்பாட்டில்‌ 
இருந்து வந்தன. எனவே, இக்காலத்தை இடைக்கற்காலம்‌ என்ற 
ழைப்பதே பொருத்தமானதாகும்‌. நுண்கற்கருவிகள்‌ கிடைக்கும்‌ 
அனைத்து இடங்களும்‌ இடைக்கற்காலத்தை சேர்ந்தவை அல்ல. 


குண்டாறு பள்ளத்தாக்கில்‌ இடைக்கற்கால இருப்பிடங்கள்‌ 
பல இடங்களில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. (வரைபடம்‌1) 
பெரும்பாலான இடங்களில்‌ கற்கருவிகள்‌ மட்டுமே கடைத்‌ 
துள்ளன, சில இடங்களில்‌ விலங்குகளின்‌ எலும்புகளும்‌ இடைத்‌ 
துள்ளன. இந்த இருப்பிடங்கள்‌ பாறை இருக்கைகளிலும்‌ 


140 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


(Rockshelter), சுனைகள்‌ அமைந்த மலையடிவாரங்களிலும்‌ 
காணப்படுகின்றன. 


அலகுக்கத்தி (Blades), முக்கோண வடிவ கருவிகள்‌ (ரா 
angles),பிறை வடிவகருவிகள்‌ (Crescents), முனைகள்‌ 
(Points), வெட்டிகள்‌ (Chopறer5) , சுத்தியல்‌ கற்கள்‌ (Hammer stones) 
போன்ற கருவிகளும்‌, இவற்றைத்‌ தயாரித்த போது உருவான 
பயனற்ற செதில்களும்‌ (Waste chips) இந்த இடங்களில்‌ 
கிடைத்துள்ளன. இக்‌ கற்கருவிகள்‌ பெரும்பாலும்‌ பளிங்கு (பெர) 
எனப்படும்‌ கல்லைக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டவை. செர்ட்‌ 
(Chert), ஜாஸ்பர்‌ (85060) போன்ற கற்கள்‌ மிகவும்‌ குறைந்த 
அளவிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளன. சில இடைக்கற்கால 
இருப்பிடங்களில்‌ கருப்பு-சிவப்பு பானை ஓடுகளும்‌ 
காணப்படுகின்றன. 


இடைக்கற்கால இருப்பிடங்களில்‌ மான (Antilope Cervicapra, 
Cervus Unicolor) உடும்பு (Varanus), புள்ளி மான்‌ (Axis ல06) போன்ற 
விலங்குகளின்‌ எலும்புகளும்‌ கிடைத்துள்ளன. 


காலம்‌ 


இடைக்கற்காலத்தை, முதல்‌ இடைக்கற்காலம்‌ (Early 
Mesolithic), பின்‌ இடைக்கற்காலம்‌ (Late Mesolithic) என இரண்டாகப்‌ 
பிரிக்கலாம்‌. முன்‌ இடைக்கற்கால இருப்பிடங்களில்‌ பானை 
ஓடுகள்‌ காணப்படவில்லை. ஆனால்‌ பின்‌ இடைக்கற்கால 
இருப்பிடங்களில்‌ கருப்பு-சிவப்பு பானை ஒடுகள்‌ 
காணப்படுகின்றன. 


இந்தியாவின்‌ பிற பகுதிகளில்‌ கிடைத்துள்ள ஆதாரங்களைக்‌ 
கொண்டு, முன்‌ இடைக்கற்காலம்‌ கி.மு 8000 க்கும்‌ கி.மு 1000 க்கும்‌ 
இடைப்பட்ட காலத்தையும்‌, பின்‌ இடைக்காலம்‌ கி.மு 1000 க்கும்‌ 
கி.பி 500 க்கும்‌ இடைப்பட்ட காலத்தையும்‌ சேர்ந்திருக்கலாம்‌ என 
இப்போதைக்குக்‌ கருதலாம்‌. கார்பன்‌-14 காலக்கணிப்பு முறை 
மூலமே இடைக்கற்கால தடையங்களின்‌ காலத்தை முடிவாக 
நிர்ணயிக்க இயலும்‌. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 141 


வாழ்க்கை முறை 

இடைக்கற்கால மக்கள்‌, வேட்டையாடி உணவு சேகரிப்பதில்‌ 
ஈடுபட்டிருந்ததாக, இது வரை கிடைத்த தடையங்களின்‌ மூலம்‌ 
தெரிகிறது. அவர்கள்‌ பயிர்செய்தலையோ ஆடு, மாடு 
வளர்த்தலையோ, பானை வனைதலையோ அறிந்திருக்கவில்லை. 
அவர்கள்‌ கற்கருவிகளைக்‌ கொண்டு விலங்குகளை 
வேட்டையாடியும்‌ தாவர வகை உணவுகளான கிழங்குகள்‌, 
பழங்கள்‌ போன்றவற்றைச்‌ சேகரித்தும்‌ வாழ்க்கை நடத்தி 
இருக்கின்றனர்‌. பாறை இருக்கைகளே அவர்களின்‌ இருப்பிடமாக 
விளங்கியிருக்கின்றன. 


இரும்புக்காலம்‌ 


குண்டாறு பள்ளத்தாக்கில்‌ புதியகற்காலத்திற்கான 
தெளிவான ஆதாரங்கள்‌ கிடைக்கவில்லை. தே. கல்லுப்பட்டியில்‌, 
புதியகற்காலக்‌ கருவிகளும்‌ மற்றும்‌ பானை வகைகளும்‌, 
கருப்பு-சிவப்பு பானை ஓடுகள்‌ கிடைக்கும்‌ மண்ணடுக்களில்‌ 
காணப்படுகின்றன. இது புதியகற்காலம்‌ செம்புக்காலம்‌, 
இரும்புக்காலத்துடன்‌ ஊடுருவி இருந்ததைப்‌ புலப்படுத்துகிறது. 

இரும்புக்கால ஊரிருக்கைகள்‌ 5 இடங்களிலும்‌, 
ஈமச்சின்னங்கள்‌ 21 இடங்களிலும்‌, ஊரிருக்கை ஈமச்சின்னங்கள்‌ 4 
இடங்களிலும்‌ காணப்படுகின்றன. (நிலப்படம்‌ 2) 
ஈமச்சின்னங்கள்‌ 

குண்டாறு பள்ளத்தாக்கில்‌, கல்வட்டங்களுடன்‌ கூடிய 
தாழிகள்‌, தாழி வடிவமுள்ள குழிகள்‌, நெடுங்கற்கள்‌ (Meாஙரா) 
புறக்கற்பதுக்கை (Dolmen) போன்ற ஈமச்சின்ன வகைகள்‌ 
காணப்படுகின்றன. இவற்றில்‌ கல்வட்டங்களுடன்‌ கூடிய தாழிகள்‌ 
மிகவும்‌ பரவலாகக்‌ காணப்படுகின்றன. ஒரு சில நெடுங்கற்கள்‌ தி. 
கிருஷ்ணாபுரத்திலும்‌, ச. பாப்பிநாயக்கன்‌ பட்டியிலும்‌ காணப்‌ 
படுகின்றன. புறக்கற்பதுக்கை ம. கல்லுப்பட்டியில்‌ இடைத்ததாக 
கே.வி. இராமன்‌ (1970) கூறுகிறார்‌. 


அண்மை ஆய்வின்‌ போது தாழி வடிவமுள்ள குழிகள்‌ 
காராம்பட்டி, அணைக்கரைப்பட்டி, இராமசாமிபுரம்‌ போன்ற 


142 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இடங்களில்‌ கண்டு பிடிக்கப்பட்டுள்ளன. இக்குழிகள்‌ கடினமான 
செம்மண்‌ படிவுகள்‌ அமைந்துள்ள மலை அடிவாரங்களில்‌ 
காணப்படுகின்றன. இக்குழிகள்‌ 1.5 முதல்‌ 2 மீ ஆழமும்‌, குறுகிய 
வாய்‌ பகுதியுடனும்‌ (50 செ.மீ விட்டம்‌), அகன்ற உடல்‌ 
பகுதியுடனும்‌ (1.5 முதல்‌ 2 மீ. விட்டம்‌) காணப்படுகின்றன. 
இக்குழிகளின்‌ அருகாமையில்‌ காணப்படும்‌ கருப்பு-சிவப்பு 
பானை ஓடுகள்‌ மூலமும்‌, சில குழிகள்‌ கற்பலகைகள்‌ கொண்டு 
மூடப்பட்டிருப்பதாலும்‌, இவை ஈமக்குழிகளே என்ற முடிவுக்கு 
வரலாம்‌. இக்குழிகளின்‌ உள்ளடக்கத்தை அகழ்வாய்வு செய்த 
பின்பே அறிந்து கொள்ள முடியும்‌. 

ஈமச்சின்னங்களிலிருந்து, கருப்பு-சிவப்பு, கருப்பு, சிவப்பு 
மற்றும்‌ செஞ்சாந்துக்‌ கலவை பூசப்பட்ட பானை வகைகள்‌, 
இரும்புக்‌ கருவிகள்‌ மற்றும்‌ கார்னீலியன்‌ மணிகள்‌ கண்டெடுக்கப்‌ 
பட்டுள்ளன. 

ச. பாப்பிநாயக்கன்‌ பட்டியில்‌ சேதமடைந்த ஒரு தாழியி 
லிருந்து ஒரு மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டது. இதனை ஆய்வு 
செய்த தக்காணக்‌ கல்லூரியை சேர்ந்த மானிடவியல்‌ ஆராய்ச்சி 
யாளர்‌ 5.1. வாலிம்பே, இந்த எலும்புக்கூட்டின்‌ தலைப்பகுதியில்‌ 
ஒரு வெட்டுக்காயத்தைக்‌ கண்டறிந்துள்ளார்‌. முப்பது முதல்‌ 
முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க இம்மனிதன்‌ அந்த வெட்டுக்‌ 
காயத்தினால்‌ இறந்திருக்கலாம்‌ என்றும்‌ கருதுகிறார்‌. 
ஊரிருக்கைகள்‌ 

ஊரிருக்கைகள்‌ 2 முதல்‌ 4 ஹெக்டேர்‌ பரப்பளவை உடைய 
வனவாக விளங்குகின்றன. தே. கல்லுப்பட்டியிலும்‌, சின்னக்‌ 
கட்டளையிலும்‌ காணப்படும்‌ ஊரிருக்கைகளில்‌ சாம்பல்‌ படிவுகள்‌ 
காணப்படுகின்றன. ௪. பாப்பிநாயக்கன்‌ பட்டியில்‌ இரண்டு தமிழ்‌ - 
பிராமி எழுத்துகள்‌ பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும்‌, 'ரூலடட்‌”! 
தட்டின்‌ விளிம்புப்‌ பகுதியும்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டுள்ளன. இந்த 
ஊரிருக்கைகளில்‌ குறைந்த அளவில்‌ கற்கருவி களும்‌, சங்கு 
வளையல்‌ துண்டுகளும்‌, இரும்புக்‌ கழிவுகள்‌ மற்றும்‌ கல்‌ 
மணிகளும்‌ காணப்படுகின்றன. மேலும்‌ காட்டு விலங்குகள்‌ 
மற்றும்‌ மனிதனால்‌ வளர்க்கப்பட்ட ஆடு, மாடு, கோழி, பன்றியின்‌ 
எலும்புகளும்‌ கிடைக்கின்றன. 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 143 


காலம்‌ 
தே. கல்லுப்பட்டியில்‌ கிடைக்கும்‌ தடயங்களைக்‌ கொண்டு 


இரும்புக்காலத்தை முன்‌ இரும்புக்காலம்‌, பின்‌ இரும்புகாலம்‌ என | 
இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம்‌. தே. கல்லுப்பட்டியில்‌ முன்‌ 


இரும்புக்கால மண்ணடுக்குகளில்‌ வெள்ளை நிறத்தில்‌ வண்ணம்‌ | 


தீட்டப்பட்ட கருப்பு-சிவப்பு மற்றும்‌ கருப்பு வகை பானை ஓடுகள்‌ 
மற்றும்‌ புதியகற்கால பானை ஓடுகள்‌ காணப்படுகின்றன. பின்‌ 


இரும்புக்கால மண்ணடுக்குகளில்‌ செஞ்சாந்து பூசப்பட்ட ஓடுகள்‌ : 


காணப்படுகின்றன. தமிழ்நாட்டின்‌ மற்ற பகுதிகளில்‌ கிடைக்கும்‌ 
ஆதாரங்களின்‌ உதவியுடன்‌, முன்னிரும்புக்காலம்‌ தி.மு. 300 க்கு 
முற்பட்ட காலத்தையும்‌, பின்னிரும்புக்காலம்‌ தி.மு. 300 முதல்‌ 
கி.பி. 500 வரையிலான காலகட்டத்தையும்‌ சேர்ந்திருக்கலாம்‌ 
எனக்கருதலாம்‌. 


வாழ்க்கைமுறை - 


தொல்லியல்‌ ஆதாரங்கள்‌ மூலம்‌ குண்டாறு பள்ளத்தாக்கைச்‌ 
சேர்ந்த இரும்புக்கால மக்கள்‌ விவசாயத்திலும்‌, கால்நடை 
வளர்ப்பிலும்‌ ஈடுபட்டு வந்திருக்கின்றனர்‌ என்று அறிகிறோம்‌. 
இரும்பின்‌ பயனை அறிந்திருந்த இம்மக்கள்‌ எளிமையான 
வீடுகளில்‌ வசித்து வந்தனர்‌. இக்காலத்தைச்‌ சேர்ந்த ஈமச்‌ 
சின்னங்கள்‌, அவர்கள்‌ மூதாதையர்களை வழிபடும்‌ வழக்கத்தை 
கொண்டிருந்தனர்‌ என்பதை புலப்படுத்துகிறது. கடலில்‌ விளையும்‌ 
சங்குகளால்‌ செய்யப்பட்ட பொருட்கள்‌, நெய்தல்‌ நிலப்‌ 
பகுதிகளுடன்‌ இவர்கள்‌ கொண்டிருந்த தொடர்பை விளக்குகிறது. 





அடிக்குறிப்புகள்‌ 


1. இந்த ஆராய்ச்சி நடத்துவதற்கு வழிகாட்டியாக இருந்த முனைவர்‌ பத்தையா 
அவர்களுக்கும்‌, ஆராய்ச்சியில்‌ உதவி புரிந்த முனைவர்‌. ௪.K. தாமஸ்‌, முனைவர்‌. 
S.A. வாலிம்பே ஆகியோர்‌ களுக்கும்‌, கள ஆய்வில்‌ உதவி செய்த இரவி, இராஜன்‌, 
நிருபேன்‌, கண்ணன்‌ மற்றும்‌ இரவிசந்திரன்‌ ஆகியோர்களுக்கும்‌, இந்தக்‌ கட்டுரையை 
எழுதுவதில்‌ உதவி புரிந்த வெங்கடேசனுக்கும்‌ எனது நன்றியைத்‌ தெரிவிக்கக்‌ 
கடமைப்பட்டுள்ளேன்‌. 

2. இது போன்ற செல்ட்‌ (Celt) எனப்படும்‌ முக்கோண வடிவக்‌ கோடாரிகள்‌ இடைக்கும்‌ 
ஊரிருக்கைகள்‌ அனைத்தும்‌ புதியகற்காலத்தைச்‌ சேர்ந்தவை என்று சில 
ஆராய்ச்சியாளர்கள்‌ முடிவு செய்கின்றனர்‌. இக்கோடாரிகள்‌ இரும்புக்காலத்திலும்‌ 
பயன்பாட்டில்‌ இருந்து வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. 


144 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


[ன 
= 
< 
& 
3 
a 
ட 
8 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


CHATYRAGIR! 





145 


மேற்கோள்‌ நூல்கள்‌ 


வேதாசலம்‌, வே. 1985, “மதுரை மாவட்டப்‌ பகுதிகளில்‌ நுண்கற்கால கண்டுபிடிப்புகள்‌”. 
தமிழ்நாடு அரசு தொல்பொள்‌ ஆய்வுத்துறை நடத்திய கருத்தரங்கின்‌ போது படிக்கப்பட்ட 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரை. 


Foote, R.B. 1883. “On the Geology of Madura and Tinnevelly Districts', Memoirs of the 
Geological Survey of India 20 (Part Il) :, 157-183. 


Foote, 8.8. 1916. The Foote Collection of Prehistoric and Protohistoric Antiquities.: 
Notes on their Ages and Distribution. Madras: Government Museum. 


Indian Archeology-A Review. 


Raman, K.V. 1970 “Distribution Pattern of Cultural Traits in the Pre and Protohistoric 
Times of Madurai Region’. ஆராய்ச்சி 1:433-509. 


நிலப்படம்‌ 2 : இரும்புக்கால நிலைகள்‌ 


பெருமாள்கோவில்பட்டி 
கணவாய்பட்டி 
காராம்பட்டி 
பாறைப்பட்டி 
கோடங்கிநாயக்கன்பட்டி 
௪. கோபாலபுரம்‌ 

௪. பெருமாள்பட்டி 

10. குன்னாரப்பட்டி 

11. திருமாணிக்கம்‌ 

12. அதிகாரிப்பட்டி 

13. சின்னகட்டளை 


டத அட்‌ அ ன்‌ அற வது பதி அ 


28. விஜயநாகையாபுரம்‌ 
29. பேரையூர்‌ 

30. தே.கல்லுப்பட்டி 
31. சீவரக்கோட்டை 


146 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 





27. பரிகுளம்‌ பழைய கற்கருவிகளின்‌ 
தொழிற்‌ கூடம்‌ 


து. துளசிராமன்‌, ஆர்க்காடு. 





பரிகுளம்‌ என்னும்‌ சிற்றூர்‌ பூண்டிக்குத்‌ தென்மேற்கே சுமார்‌ 
10 கிலோ மீட்டர்‌ தூரத்திலுள்ளது. இவ்வூருக்கு தென்‌ திசையில்‌ 
உள்ள செம்பூரான்‌ சரளைக்கல்‌ மேட்டை இவ்வூர்‌ மக்கள்‌ 
தோண்டிய போது, அதில்‌ பழைய கற்காலக்‌ கருவிகள்‌ 
கிடைக்கின்றன என்று வந்த தகவலையடுத்து அவ்விடத்தைச்‌ 
சுற்றியுள்ள பகுதியில்‌ கள ஆய்வு செய்யப்பட்டது. 


இங்குள்ள சரளைக்கல்‌ மேடு இன்றைக்குச்‌ சுமார்‌ ஐந்து 
லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ நிலவிய பெருமழைக்‌ காலத்தில்‌ 
(Pluvial Period) தோன்றியது. இம்மேடு, படிவுப்படுகை 
என்றழைக்கப்படுகிறது. பெருமழைக்‌ காலங்களில்‌ அலிகுழி 
மலைத்‌ தொடரிலுள்ள கூழாங்கற்களுடன்‌ கூடிய பாறைகள்‌ 
கரைந்து கிழக்கு நோக்கியுள்ள சமவெளிகளில்‌ கூழாங்கற்கள்‌, 
செம்மண்‌, களிமண்‌, போன்ற படிவுகளாக படிந்து பல படிவுப்‌ 
படுகைகள்‌ ஏற்பட்டன. அவ்வாறான ஒரு படிவுப்‌ படுகை தான்‌ 
பரிகுளத்தில்‌ உள்ளது. 


இப்‌ படிவுப்‌ படுகை மொத்தம்‌ நான்கு படிவடுக்குகள்‌ 
கொண்டுள்ளது. முதலில்‌ சிதைந்த சரளைக்கல்‌ அடுக்கும்‌ 
(detrital laterite deposit) அதன்கழ்‌ சிறு கூழாங்கற்களுடன்‌ கூடிய 
சரளைக்கல்‌ அடுக்கும்‌ அதன்‌ கீழ்‌ பெருங்கற்களுடன்‌ கூடிய 
சரளைக்கல்‌ அடுக்கும்‌. அதன்‌ கழே கெட்டியான களிமண்ணும்‌ 
(80வ௦) காணப்படுகிறது. இவற்றுள்‌ இரண்டாவதாக கூறப்படும்‌ 
கூழாங்கற்களுடன்‌ கூடிய சரளைக்கல்‌ அடுக்கில்‌ தான்‌ பழைய 
கற்காலக்‌ கருவிகள்‌ கண்டறியப்பட்டன. இவ்வடுக்கு சுமார்‌ ஐந்து 
லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இப்பகுதியில்‌ நிலவிய பிலைஸ்‌ 
டசீன்‌ காலத்தில்‌ ஏற்பட்டதாகும்‌. எனவே, இப்படிவடுக்கில்‌ 
கிடைக்கும்‌ கருவிகள்‌ ஏறத்தாழ மூன்று லட்சம்‌ ஆண்டுகளுக்கு 
முற்பட்டத்தாகக்‌ கொள்ளலாம்‌. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 147 


கற்கருவிகளும்‌ அதன்‌ வகைகளும்‌: 

இம்மேட்டில்‌ வெளிப்பட்ட கற்கருவிகள்‌ நீண்ட காலமாக 
செந்நிற சரளைக்கல்‌ அடுக்கில்‌ கலந்திருந்ததால்‌, இவற்றின்‌ 
மேற்புறம்‌ செந்நிறமாகக்‌ (Patination) காணப்படுகிறது. 

கள ஆய்வின்‌ போது சுமார்‌ எழுபதிற்கு மேற்பட்ட 
கற்கருவிகள்‌ சேகரிக்கப்பட்ன. அவை ஒன்பது வகையாகப்‌ பிரிக்கப்‌ 
பட்டன. இவற்றுள்‌ சில கைக்கோடாரிகள்‌ அபவிலியோ - 
அசுலியன்‌ பண்பாட்டை சேர்ந்தவை மற்றவையாவும்‌ அசுலியன்‌ 
பண்பாட்டைச்‌ சேர்ந்தவை. 
கருவிகளின்‌ வகைகள்‌: 
கைக்‌ கோடாரிகள்‌ (Hand Axes) 
இதய வடிவிலான கைக்கோடாரிகள்‌ (000216 Hand Axes) 
முக்கோண வடிவ கைக்கோடாரிகள்‌ (Triangular Hand Axes) 
வெட்டுக்‌ கத்திகள்‌ (Cleavers) 
சுரண்டிகள்‌ (Scrappers) 
சிறிய வெட்டுக்‌ கருவிகள்‌ (Small Choppers) 
கூர்முனைக்‌ கருவிகள்‌ (Points) 
வட்டுகள்‌ (0vates) 
உளி 


இப்பகுதியில்‌ வாழ்ந்த பழைய கற்கால மக்கள்‌ மேற்கூறிய 
கற்கருவிகளைக்‌ கொண்டு கிழங்குகளுக்காக நிலத்தைத்‌ தோண்டு 
வதற்கும்‌, மரக்கம்புகளில்‌ கட்டி ஈட்டி போல்‌ எறிந்து விலங்கு 
களைக்‌ கொல்வதற்கும்‌, மரங்களை வெட்டுவதற்கும்‌, விலங்கு 
களின்‌ தோலை உரிப்பதற்கும்‌, இறைச்சியை வெட்டு வதற்கும்‌, 
கொழுப்புப்‌ பகுதிகளைச்‌ சுரண்டுவதற்கும்‌, மரப்பட்டைகளை 
உரிப்பதற்கும்‌, மரங்களை வெட்டுவதற்கும்‌ எனப்‌ பல்வேறு 
பணிகளுக்காகப்‌ பயன்‌ படுத்தியுள்ளனர்‌. 
குறிப்பு 

பரிகுளத்தில்‌ நிறைய கற்கருவிகளும்‌, சில்லுகளும்‌ (Flakes) இடைப்பதால்‌, 
இவ்விடம்‌ பழைய கற்காலத்தில்‌ கற்கருவிகள்‌ செய்யும்‌ தொழிற்‌ கூடமாக (factory site) 
விளங்கியிருக்க வேண்டும்‌. இவ்விடத்திலும்‌, இது போன்ற சரளைக்கல்‌ மேடுகள்‌ உள்ள 
பிற இடங்களிலும்‌ அகழாய்வு மேற்கொண்டு அவற்றின்‌ படிவடுக்குகளைத்‌ தொழில்‌ 
நுட்ப முறையில்‌ வகைப்படுத்தி ஒப்பீட்டு ஆய்வு செய்தல்‌ வேண்டும்‌. இங்கு கற்கால 


மனிதர்கள்‌ மற்றும்‌ விலங்குகளின்‌ கல்படிவங்கள்‌ (Fossils) கிடைக்கக்‌ கூடும்‌. 


148 


டத டட 51 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


கற்கால மக்களின்‌ சில பழக்க வழக்கங்கள்‌ தற்போதும்‌ இப்பகுதியில்‌ உள்ள 
இருளர்‌ போன்ற பழங்குடி மக்களால்‌ பின்பற்றப்படுகிறது. இவர்கள்‌ இயற்கையாகக்‌ 
கிடைக்கும்‌ கூர்மையான பக்கங்களையுடைய கூழாங்கற்களை மரக்கிளை களை 
வெட்டுவதற்கும்‌, சிறுமுட்‌ புதர்களை அகற்றுவதற்கும்‌ பயன்படுத்துகின்றனர்‌. கற்காலப்‌ 
பண்டாட்டின்‌ எச்சமாக இதனைக்‌ கருதலாம்‌. 

செங்கற்பட்டு எம்‌.ஜி.ஆர்‌. மாவட்டத்தில்‌ இருவள்ளூர்‌, திருத்தணி, ஊத்துக்‌ 
கோட்டை, பொன்னேரி, கும்மிடிபூண்டி, சைதாப்போட்டை, ஆகிய வட்டங்களிலும்‌, 
வடஆர்க்காடு மாவட்டம்‌ அரக்கோணம்‌ வட்டத்திலும்‌ இதுவரை மொத்தம்‌ 
முப்பத்தைந்து இடங்களில்‌ பழைய கற்காலக்‌ கற்கருவிகள்‌ கிடைப்பதாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொண்ட மேற்பரப்பு ஆய்வுகள்‌ மூலம்‌ 
இப்பகுதியில்‌ மேலும்‌ 32 ஊர்களில்‌ (பரிகுளம்‌ உள்பட) பழைய கற்காலக்‌ கருவிகள்‌ 


கிடைப்பதாக அறியப்பட்டுள்ளது. 


முந்தைய ஆய்வுகளில்‌ கண்டறியப்பட்ட இடங்கள்‌: 


1. பல்லாவரம்‌ 2. பூண்டி 3. நெய்வேலி 

4. குடியம்‌ 5. அத்திரம்பாக்கம்‌ 6. கிருஷ்ணாபுரம்‌ 

7. வடமதுரை 8. நம்பாக்கம்‌ 9. இரங்காபுரம்‌ 
10. தேவேந்திரபாக்கம்‌ 11. கூண்பாளையம்‌ 12. மாவண்டுர்‌ 
13. ஸ்ரீபெரும்புதூர்‌ 14. மஞ்சங்கரணை 15. எருமை வெட்டிபாளையம்‌ 
16. ஏரிக்குப்பம்‌ 17. மதிரிமேடு 78. புதூர்‌ 

19. கரடிப்புத்தூர்‌ 20. போந்தபாக்கம்‌ 21. மாதர்பாக்கம்‌ 

22. ரோஷா நகரம்‌ 23. அமரம்பேடு 24. இருமுல்லைவாயில்‌ 
28. புத்தூர்‌ 26. பரந்தூர்‌ 27. வதியூர்‌ 

28. நாய்க்கன்பாளையம்‌ 29. அரக்கோணம்‌ 30. .புலியமங்கலம்‌ 

31. திருமால்புரம்‌ 32. 8ழ்வெண்பாக்கம்‌ 38. அம்ரீனாபுரம்‌ 

4. தக்கோலம்‌ 35. மயிலாப்பூர்‌ 


தற்போது மேற்கொண்ட கள ஆய்வுகள்‌ மூலம்‌ 
அறியப்பட்டுள்ள இடங்கள்‌: 


1. புல்லரம்பாக்கம்‌ 2. ஒதப்பை 3. அரும்பாக்கம்‌ 

4, தோமூர்‌ 5. சீதஞ்சேரி 6. ஸ்ரீராமபுரம்‌ 

7. இம்மபூபால 8. ராஜபாளையம்‌ 9. கொல்லபுரம்பாளையம்‌ 
10. கம்மவாரிபாளையம்‌ 11. நாராயணபுரம்‌ 12. அம்மன்‌ 

138. நெல்வாய்‌ 14. அலிகுழிபாக்கம்‌ 156. ஊத்துக்கோட்டை 
16. பிளேஸ்பாளையம்‌ 17. இலவம்கண்டிகை 18. கலவை 

19. கச்சூர்‌ 20. நயப்பாக்கம்‌ 21. குஞ்ஞரபாளையம்‌ ' 
22. மேட்டுப்பாளையம்‌ 238. பாதிரிவேடு 24. தரணிவராகபுரம்‌ 
25. செங்குன்றம்‌ 26. கருக்கம்பாக்கம்‌ 27. வேளகாபுரம்‌ 

28. கட்டுப்புடி . 29. கல்மேடு 30. மாளத்தார்‌ 

31. பரிகுளம்‌. 32. வெள்ளத்துக்கோட்டை 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 149 


38. சுறா வசிய மந்திரவாதிகள்‌ | 


ந. அதியமான்‌, தஞ்சாவூர்‌. 

சங்ககாலத்திற்கு முன்பிருந்து இந்நூற்றாண்டு வரை மன்னார்‌ 
வளைகுடாவில்‌ தமிழக, இலங்கை கடற்‌ பகுதிகளில்‌ முத்து மற்றும்‌ 
சங்கு குளிக்கும்‌ பணி தொடர்ந்து நடைபெற்றுவருவதை சங்க 
இலக்கியங்கள்‌, தமிழக கடற்கரையோர பண்டைய நகரப்‌ 
பகுதிகளில்‌ நடைபெற்ற அகழாய்வுகள்‌, இடைக்கால பயணியர்‌ 
குறிப்புகள்‌, பின்னர்‌ 16 ஆம்‌ நூற்றாண்டு தொடங்கி கிடைக்கின்ற 
போர்த்துக்‌8சியர்கள்‌, டச்சுக்காரர்கள்‌, ஆங்கிலேயர்களது 
ஆவணங்கள்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ அறியலாம்‌. முத்துக்‌ குளிக்கும்‌ 
நேரங்களில்‌ கடல்வாழ்‌ விலங்குகளால்‌, குறிப்பாக சுறாமீன்களால்‌, 
முத்துக்‌ குளிப்போருக்கு ஆபத்து நேராவண்ணம்‌ சுறா வசிய 
மந்திரவாதிகள்‌ (கடல்‌ கட்டுவோர்‌) எனப்படுவோர்‌ சில 
மந்திரங்களை உச்சரித்து மீன்களின்‌ வாயைக்‌ கட்டிவிடுவதாக 
சான்றுகள்‌ உள்ளன. தமிழகக்‌ கடற்கரையோரங்களில்‌ கள ஆய்வு 
செய்தபோது இவ்வழக்கம்‌ தற்போழுது நடைமுறையில்‌ இல்லை 
என அறியப்பட்டுள்ளது. அக்காலங்களில்‌ வசிய மந்திரங்களால்‌ 
சுறாமீன்கள்‌ கட்டுப்படுத்தப்பட்டனவா அல்லது வெறும்‌ 
நம்பிக்கையா என்பதை இக்கட்டுரை ஆய்வு செய்கிறது. 
முத்துக்‌ குளித்தல்‌ 

முத்துக்‌ குளிக்கும்‌ முறையை இடைக்கால சீனப்பயணி 
செளஜுகுவா (ப Jபkபக, 1225A.D. ) விரிவாக விளக்குகிறார்‌ (1 
and Rockhill 1966:229-239). பின்னர்‌ வந்த மார்க்கோபோலோ 
(Marcopolo, 1260-1300 A.D.), சனப்பயணி வாங்தயுவான்‌ (44/80 
1லிங்கா) ஆகியோரும்‌ முத்துக்‌ குளித்தலை விரிவாகக்‌ கூறியுள்ளனர்‌ 
(Caldwell 1982:39 and Rockhill 1915:385-387). பதினாறாம்‌ நூ 
ற்றாண்டில்‌ வருகை புரிந்த வெனீசியப்பயணி சீசர்‌ பிரடெரிக்‌ (C௮௪- 
sar Frederick) என்பாரும்‌, இலங்கை வரலாற்றை எழுதிய ரிபைரோ 
(Ribeiro 1685 A.D.) என்பாரும்‌ எழுதிய குறிப்புகள்‌ முத்துக்‌ குளித்தல்‌ 
அக்காலங்களில்‌ எங்ஙனம்‌ நடைபெற்றது என விரிவாக 
எடுத்துரைக்கின்றன (Pieris 1909:163-167 and Hornell 1922:30-32). 


150 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இங்கிலாந்து நாட்டைச்‌ சேர்ந்த லெபக்‌ (Lebeck 1797 A.D), 
ஸ்டுவர்ட்‌ (Steuaாt 1843:1-105), தர்ஸ்டன்‌ (1பா5(பா 1894 A.D), 
ஹார்னல்‌ (Hornell! 1922:1-190) ஆகியோரது குறிப்புக்கள்‌ மன்னார்‌ 
வளைகுடாவில்‌ முத்து மற்றும்‌ சங்கு குளித்தலைப்‌ பற்றி விரிவாக 
எடுத்துரைக்கின்றன. மேற்கூறிய சான்றுகளில்‌ சில தவறுகள்‌ 
இருப்பினும்‌ சங்க காலத்தில்‌ இருந்து முத்துக்‌ குளித்தல்‌ தொழில்‌ 
எவ்வாறு நடைபெற்றது என்பதைக்‌ 8ழ்வருமாறு தொகுக்கலாம்‌. 

இத்தொழில்‌ பெரும்பாலும்‌ மார்ச்சு, ஏப்ரல்‌, மே மாதங்களில்‌ 
நடைபெறும்‌. முத்துக்குளிப்போர்தங்கள்‌ பாய்மரப்‌ படகுகளில்‌ நடு 
இரவிலோ இல்லது அதிகாலையிலோ முத்துச்சிப்பி கிடைக்கும்‌ 
கடற்பகுதி நோக்கிச்‌ செல்வர்‌. இப்படகுகளில்‌ 10 நீர்மூழ்குபவர்‌ 
உள்பட சுமார்‌ 20 பேர்‌ இருப்பார்‌. படகுகள்‌ முத்துச்சிப்பி 
கிடைக்கும்‌ இடத்திற்கு பொதுவாக காலை நேரங்ளில்‌ 
சென்றடையும்‌. முத்துக்குளிக்கும்‌ இக்கடற்பகுதிகளில்‌ 6 லிருந்து 12 
ஆள்‌ ஆழம்‌ இருக்கும்‌. படகு நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டபின்‌ 
சுமார்‌ 20 பவுண்டு எடையுள்ள ச கற்கள்‌, ஒரு பக்கத்தில்‌ மூன்றும்‌ 
மறுபக்கத்தில்‌ இரண்டுமாக தொங்கவிடப்படும்‌. முதலில்‌ 5 
நீர்மூழ்குநர்கள்‌ கடலில்‌ குதித்து கல்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ கயிற்றை 
கால்‌ விரல்களால்‌ பற்றிக்கொள்வர்‌. மற்றொரு கயிறு, மூழ்குநர்‌ 
இடுப்பில்‌ சுற்றப்பட்டு ஒரு முனை படகில்‌ உள்ளவரிடம்‌ 
இருக்கும்‌. வலை அல்லது கூடை ஒன்று நீரமூழ்குநர்‌ கழுத்தலோ 
அல்லது இடுப்பிலோ கயிற்றினால்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. 

நீர்மூழ்குநர்‌ நன்றாக மூச்சை இழுத்து கடலில்‌ மூழ்கும்‌ 
பொழுது கல்‌ கட்டப்பட்டுள்ள கயிறு பிரித்து விடப்படும்‌. கல்லின்‌ 
எடையினால்‌ அவர்‌ வேகமாக தரைக்குச்‌ செல்வார்‌. 
கல்கட்டப்பட்ட கயிற்றில்‌ வைத்த காலை விடுவித்து தரையில்‌ 
கிடைக்கும்‌ முத்துச்சிப்பிகளையோ, சங்குகளையோ வலையில்‌ 
சேகரிப்பார்‌. தாமதமின்றி தன்‌ இடுப்பில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ 
கயிற்றை இழுத்து சமிக்ஞை தெரிவிப்பார்‌. உடனே படகில்‌ 
உள்ளவர்கள்‌ அவரையும்‌ சேகரித்த சிப்பிகளையும்‌ மேலே 
இழுப்பர்‌. கடல்‌ மட்டத்திற்கு வந்தபின்‌ வலையில்‌ உள்ள முத்துச்‌ 
சிப்பிகள்‌ படகில்‌ சேர்க்கப்படும்‌. ஒருமுறை தரைக்குச்‌ சென்று 
இப்பணியைச்‌ செய்துகடல்‌ மட்டத்திற்கு வர சுமார்‌ ஒரு நிமிடம்‌ 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 151 


ஆகும்‌. சில நிமிட ஓய்விற்குப்‌ பின்‌ மறுபடியும்‌ முத்துக்‌ குளிப்போர்‌ 
தம்‌ பணியைத்‌ தொடர்வர்‌. சற்றுநேரம்‌ கழித்து படகில்‌ 
காத்திருக்கும்‌ மற்ற ஐந்து நீர்மூழ்குநர்கள்‌ இப்பணியைத்‌ தொடர 
முன்பு பணிபுரிந்தவர்கள்‌ படகில்‌ ஓய்வெடுப்பர்‌. இப்பணி 
பெரும்பாலும்‌ மதிய வேளை வரை நடைபெற்று, படகுகள்‌ மாலை 
வேளையில்‌ கரை வந்து சேரும்‌. 


கடல்‌ கட்டுதல்‌ 

முத்துக்‌ குளிக்கும்‌ நேரங்களில்‌ சுறாமீன்‌ மற்றும்‌ பிற அச்சம்‌ 
மிகுந்த உயிரினங்களால்‌ ஆபத்து ஏற்பட வாய்ப்புகள்‌ உண்டு. 
இவ்வாபத்திலிருந்து தங்களைக்‌ காத்துக்கொள்ள மீனவர்‌ 
கற்றிருந்தனர்‌ என்பதைச்‌ சங்க இலக்கியமான அகநானூறு 
குறிப்பிடுகிறது. 


இலங்கு இரும்பரப்பின்‌ எறி சுறா நீக்கி 
வலம்புரி மூழ்கிய வான்‌ திமிற்‌ பரதவர்‌ 
அகநானூறு (350:10-11) 
பெரிய கடற்பரப்பில்‌ எறியும்‌ சுறாமீனை ஒதுக்கி வலம்புரி 
சங்கினை மூழ்கி எடுத்த பெரிய படஇனை உடைய பரதவர்‌ எனும்‌ 
பொருளாகும்‌ (சிவசுப்ரமணியன்‌: 106-107 ர்‌ 
முத்துக்‌ குளிக்கும்‌ நேரங்களில்‌ சுறாமீன்கள்‌ தாக்கா வண்ணம்‌ 
'ஆப்ரியமென்‌: (பிராமணர்‌?) எனும்‌ கடல்‌ கட்டுவார்‌ தமது வசிய 
மந்திரத்தால்‌ பகல்‌ பொழுதில்‌ அவைகளின்‌ வாயைக்‌ கட்டிவிடுவர்‌ 
எனவும்‌ இரவு நேரங்களில்‌ அவைகளின்‌ கட்டு அவிழ்த்து விடப்‌ 
படும்‌ எனவும்‌ மார்க்கோபோலோ குறிப்பிடுகிறார்‌. இச்செயலுக்‌ 
காக முத்துக்‌ குளிப்போர்‌ தனது சேகரிப்பில்‌ ஒரு பங்கை கடல்‌ கட்டு 
வார்களுக்கு இனாமாக அளிப்பதாகவும்‌ கூறியுள்ளார்‌ (0வ/0/வ| 
1982:40). பின்னர்‌ வந்த வாங்‌-த-யுவான்‌, இத்தொழில்‌ ஆரம்பிப்‌ 
பதற்கு முன்னர்‌ அம்மக்களின்‌ தலைவன்‌; ஒரு மனிதன்‌ மற்றும்‌ சில 
மிருகங்களை பலி கொடுப்பதாகக்‌ குறிப்பிடினும்‌ கடல்‌ கட்டு 
பவர்களைப்‌ பற்றி எவ்வித செய்தியும்‌ குறிப்பிட வில்லை. பின்னர்‌ 
வந்த பயணியர்‌ குறிப்புக்களிலோ, போர்த்துக்‌ சிய, டச்சு ஆவணங்‌ 
களிலோ கடல்‌ கட்டுபவர்களைப்‌ பற்றி எவ்வித செய்தியும்‌ 


152 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இல்லை. ஆனால்‌ ஆங்கிலேயரது ஆவணங்களில்‌ இது பற்றி 
நிறைய குறிப்புக்கள்‌ காணப்படுகின்றன. 1797இல்‌ முத்துக்‌ 
குளிப்பின்‌ கண்காணிப்பாளராய்‌ இருந்த லெபக்‌ என்பார்‌, 
இவர்களைசுறா மந்திரவாதி (Sh% ோ/பா6) எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இவர்களின்‌ உதவியின்றி திறமையாக முத்துக்‌ குளிப்பவரும்‌ 
கடலில்‌ இறங்க மறுத்ததையும்‌, இலங்கையில்‌ இப்பணிபுரிய 13 
பேர்‌ இருந்தனரெனவும்‌ அவர்களில்‌ இருவரை அரசாங்கம்‌ கூலி 
கொடுத்து பணியில்‌ அமர்த்தியது எனவும்‌ குறிப்பிடுகிறார்‌. 

இக்கடல்‌ கட்டுவார்‌ கடற்கரையில்‌ நின்று காலை முதல்‌ 
உணவின்றி (தண்ணீர்‌ தவிர), தூக்கமின்றி படகுகள்‌ கரை 
சேரும்வரை மனப்பாடம்‌ செய்யப்பட்ட மந்திரத்தை உரக்க 
உச்சரிப்பார்‌ எனவும்‌ அம்மந்திரத்தின்‌ பொருள்‌ அவருக்கே 
தெரியாமல்‌ இருக்கலாம்‌ எனவும்‌ லெபக்‌ குறிப்பிடுகிறார்‌. சல 
சமயங்களில்‌ இவர்கள்‌ முத்துக்‌ குளிப்போரின்‌ படகுகளில்‌ செல்வர்‌ 
எனவும்‌ தெரிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்‌ முத்துக்‌ குளிப்பவர்‌ 
ஒருவரின்‌ காலை சுறாமீன்‌ கடித்ததாகக்‌ கிடைத்த செய்தியின்‌ 
அடிப்படையில்‌ கடல்‌ கட்டுவோரின்‌ தலைவனை விசாரித்ததற்கு, 
சூன்ய கழவி ஒன்று மாற்று வசியம்‌ மூலம்‌ இச்செயலைச்‌ செய்தது 
தனக்கு தாமதமாகத்‌ தெரிந்ததெனவும்‌, தற்போழுது அவ்வசியத்தை 
முடக்கி வெற்றி கண்டுவிட்டதாகவும்‌, அதன்பின்‌ முத்துக்குளிப்‌ 
போரின்‌ மத்தியில்‌ சுறாமீன்கள்‌ தென்படினும்‌ அவை 
கடிக்கவில்லையெனவும்‌ பதிலிறுத்தாராம்‌. 

19ஆம்‌ நூற்றாண்டின்‌ ஆரம்ப காலக்‌ கட்டங்களில்‌ 
கண்காணிப்பாளராய்‌ இருந்த ஸ்டுவர்ட்‌, சுறாமீன்களை வசியப்‌ 
படுத்துவோருக்கு நாள்‌ ஒன்றுக்கு 9 பென்சு (Pence) கூலியாக 
ஆங்கிலேய அரசாங்கம்‌ கொடுத்ததாகவும்‌, சில காலம்‌ கழித்து 
முத்துக்‌ குளிப்போருக்கு தலைக்கு ஒரு சிப்பியும்‌, படகு ஒன்றிற்கு 
பத்துச்‌ சிப்பிகளும்‌ தினமும்‌ இனாமாகப்‌ பெற்றனர்‌ என்பதையும்‌ 
குறிப்பிடுகிறார்‌. மேலும்‌ இச்செயலை மூடநம்பிக்கை என 
ஆங்கிலேயர்கள்‌ முத்துக்குளிப்போரிடம்‌ வலியுறுத்தியும்‌ இந்து, 
இசுலாம்‌, கிறித்துவ மதத்தைச்‌ சார்ந்த எவரும்‌ கடல்‌ கட்டுவாரின்‌ 
துணையின்றி பணிபுரிய மறுத்தனர்‌. சிலர்‌ தங்களது புரோகிதர்‌ 
எழுதிக்‌ கொடுத்த மந்திரங்களை எண்ணெய்த்‌ துணியில்‌ சுற்றி 
ஆவணம்‌, இதழ்‌ 8 1997 153 


தன்னுடன்‌ நீர்மூழ்கும்‌ போது எடுத்துச்‌ சென்றனர்‌ எனவும்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


ஒரு முறை கடல்கட்டுவார்‌ ஒருவரை அழைத்து அவரது 
மந்திர சக்தியைப்‌ பயன்படுத்தி படகின்‌ அருகில்‌ சுறாமீன்களை வர 
வழைக்கக்‌ கோரியதாகவும்‌ அதற்கு அவர்‌ நாசூக்காக 'முன்னோர்‌ 
வழியாக வந்த இம்மந்திரத்தை விளையாட்டிற்காக பயன்படுத்தக்‌ 
கூடாது” என்று பதிலளித்தாராம்‌. சில காலத்திற்குப்‌ பின்பு சுறாமீன்‌ 
ஒன்று முத்துக்‌ குளிக்கும்‌ துறையில்‌ தென்பட்டதாக அறிந்து, கடல்‌ 
கட்டுவார்‌ அழைக்கப்பட்டு, விளக்கம்‌ கோரியபோது “தாங்கள்‌ 
நீண்ட நாட்களாக என்னிடம்‌ சுறாமீன்களை வரவழைக்கக்‌ 
கேட்டிருந்தீர்கள்‌. துரையவர்களை திருப்திபடுத்தவே 
அச்சுறாமீனை வரவழைத்தேன்‌' என பதிலளித்தாராம்‌. 


இதன்‌ பின்னர்‌ இத்தொழிலின்‌ கண்காணிப்பாளர்களாய்‌ 
இருந்த தர்ஸ்டன்‌, டெனன்ட்‌ ஆகியோரும்‌ இக்‌ கடல்‌ 
கட்டுவார்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. இருபதாம்‌ 
நூற்றாண்டின்‌ ஆரம்ப காலங்களில்‌ பணிபுரிந்த ஹார்னல்‌ என்பார்‌ 
கீழக்கரையில்‌ வசித்த அப்துல்‌ ஜலாலுதீன்‌ மரக்காயர்‌ என்பவர்‌ 
சுறாமீனை வசியப்படுத்துபவர்‌ எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


முத்துச்சிப்பி அதிக அளவில்‌ மன்னார்‌ வளைகுடாவில்‌ 
கிட்டாத காரணத்தினால்‌ 1961 ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பிறகு முத்துக்‌ 
குளித்தல்‌ இந்தியாவில்‌ நடைபெறவில்லை (Pragasam and Dev 
1991:79). எனினும்‌ சங்கு குளித்தல்‌ நடைபெற்று வருதிறது. 


எனவே இது குறித்து கள ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டதில்‌ 
கடல்‌ கட்டுவார்‌ அல்லது சுறாமீனை வசியப்படுத்துபவர்‌ என்போர்‌ 
தற்போழுது இல்லை எனத்‌ தெரிய வருதிறது. மேலும்‌ அவர்கள்‌ 
பணிக்காக கடலில்‌ இறங்கும்‌ பொழுது அவ்வச்‌ சமயத்தைச்‌ சார்ந்த 
பிரார்த்தனையை ஓரிரு நிமிடங்கள்‌ செய்கின்றனர்‌. இத்தொழில்‌ 
புரியும்‌ போது சுறாமீன்கள்‌ தென்பட்டால்‌ அனைவருக்கும்‌ 
உடனடியாகத்‌ தெரிவிக்கப்பட்டு கரையை அடைவர்‌. கோவிலில்‌ 
சிறப்பு வழிபாடு செய்த பின்னரே மறுபடியும்‌ கடலுக்குச்‌ செல்வர்‌. 


154 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


இக்கடல்‌ கட்டுவோர்‌ எம்மதத்தைச்‌ சர்ந்தவர்‌ என்றோ எந்தக்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்றோ கிடைக்கும்‌ சான்றுகளைக்‌ கொண்டு 
உறுதியாகக்‌ கூற இயலவில்லை. மார்க்கோ போலோ குறிப்பிட்ட 
கடல்‌ கட்டுவார்‌ பிராமண இனத்சைச்‌ சேர்ந்தவரா என்பதை அறிய 
முடியவில்லை. போர்த்துக்கசியர்‌ காலங்களில்‌ இந்துக்களாய்‌ 
இருந்த பல பரதவர்கள்‌ கிறித்துவ மதத்திற்கு மாறினார்கள்‌. 
ஆங்கிலேயரது ஆவணங்களில்‌ இக்கடல்‌ கட்டுவார்‌ ரோமன்‌ 
கத்தோலிக்கர்கள்‌ எனக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. ஹார்னல்‌ 
க&ழக்கரையைச்‌ சார்ந்த இசுலாமிய கடல்‌ கட்டுபவரைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. எனவே இத்தொழிலில்‌ அனைத்து மதத்தைச்‌ 
சார்ந்தவர்களும்‌ இருந்துள்ளனர்‌ எனலாம்‌. மேலும்‌ இவர்களது 
வசிய மந்திரத்தைப்‌ பற்றிய சான்றுகளும்‌ கிட்டவில்லை. 
கடல்‌ கட்டுதல்‌ வெறும்‌ நம்பிக்கையே 

முத்துக்‌ குளித்தல்‌ நடைபெறும்‌ நாட்களில்‌ எவ்வொரு 
சுறாமீன்‌ தாக்குதலும்‌ நடைபெறவில்லை எனதர்ஸ்டன்‌, டெனன்ட்‌ 
வியந்து குறிப்படுவது சிந்திக்கத்‌ தக்கது. ஆயினும்‌ இடைக்கால 
பயணியர்களான செளஜ-குவா மற்றும்‌ வாங்தயுவான்‌ ஆகியோர்‌ 
இவ்விபத்துக்களை குறிப்‌ பிடுகின்றனர்‌. மேலும்‌ லெபக்‌, ஸ்டூவர்ட்‌ 
ஆகியோர்‌ சுறாமீன்களால்‌ ஆபத்து ஏற்பட்டதைக்‌ குறிக்கின்றனர்‌. 

முத்துக்‌ குளிக்கும்‌ முறைகளையும்‌ சுறாமீன்கள்‌ 
குணங்களையும்‌ பொருத்திப்‌ பார்த்தால்‌ அவைகளின்‌ தாக்குதல்‌ 
உண்மையிலேயே கடல்‌ கட்டுவார்களால்‌ கட்டுப்படுத்தப்‌ 
பட்டனவா அல்லது இயற்கையிலேயே அமைந்து இத்தொழிலை 
அவர்கள்‌ தங்களது லாபத்திற்காக பயன்படுத்திக்‌ கொண்டனரா 
என்பதை அறிய இயலும்‌. 

சுறாமீன்கள்‌ தாக்குதல்‌ பெரும்பாலும்‌ மாலை 2 முதல்‌ 6 
மணிக்குள்ளேயே நடை பெறுகின்றன (8வு/ப௱வ 1996:॥). முத்து 
மற்றும்‌ சங்குக்‌ குளித்தல்‌ பெரும்பாலும்‌ மதியவேளையில்‌ 
முடிவுபெற்றுவிடும்‌. 

சுறாமீன்கள்‌ ஒளிமிகுந்த, அசைகின்ற பொருட்களை இரை 
யெனக்‌ கருதி தாக்குகின்றன. முத்துக்‌ குளிப்போர்‌ பெரும்பாலும்‌ 
கறுப்பு நிறத்தவர்‌ (0(௱manney 1977:77-99). 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 155 


சுறாமீன்கள்‌ இரையைத்‌ தாக்கும்‌ முன்‌ சிலநிமிடங்கள்‌ 
சுற்றிவரும்‌, ஆனால்‌ முத்துக்‌ குளிப்பவர்‌ கடல்‌ மட்டத்திலிருந்து 
கழே சென்று பணியை முடித்துவர ஏறக்குறைய ஒரு நிமிடமே 
எடுத்துக்‌ கொள்வர்‌ (0(௱mannery 1977:77-99). 

மேற்கூறிய காரணங்கள்‌ மட்டுமின்றி அதிக 
எண்ணிக்கையுள்ள படகுகளில்‌ ஆயிரத்திற்கும்‌ மேற்பட்ட 
நீர்மூழ்குநர்கள்‌ முத்துக்‌ குளிக்கும்‌ போது கடலில்‌ ஏற்படும்‌ 
இரைச்சலால்‌ அவை தொலைவிற்கு சென்றுவிடக்கூடும்‌. 

மேலும்‌ இன்று உலகில்‌ காணப்படும்‌ ஏறத்தாழ முந்‌ 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட சுறாமீன்களில்‌ 40 இனங்களே 
மனிதர்களைத்‌ தாக்குகின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது. 

இவையன்றி மாலை வேளையில்‌ தொடர்ந்து முத்துக்‌ 
குளித்தல்‌ நடைபெற்று இருந்தாலோ, முத்துக்‌ குளிப்போருக்கு 
காயம்‌ ஏற்பட்டு ரத்தம்‌ கசிந்திருந்தாலோ சுறாமீன்களால்‌ 
தாக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்புண்டு. இதைச்‌ சூன்யக்கிழவி 
வந்தது எனவும்‌ அல்லது முத்துக்‌ குளிப்போர்‌ ஏதேனும்‌ பாவம்‌ 
செய்தவர்‌ எனவும்‌ அக்காலங்களில்‌ அவர்கள்‌ காரணம்‌ 
காட்டியிருக்கலாம்‌. மேற்சுட்டப்பட்ட சான்றுகளிலிருந்து கடல்‌ 
கட்டுதல்‌ வெறும்‌ மூடநம்பிக்கையாக இருந்தது என்றும்‌ முத்துக்‌ 
குளித்தல்‌ தொழிலின்‌ முறைகள்‌, அது நடைபெற்ற நேரம்‌ 
முதலியன சுறாமீன்கள்‌ தாக்காவண்ணம்‌ அமைந்ததை கடல்‌ 
கட்டுவார்‌ தமக்குச்‌ சாதகமாக பயன்படுத்திக்‌ கொண்டனர்‌ எனக்‌ 
கூறலாம்‌. ஆயினும்‌ இம்மூட நம்பிக்கையே முத்துக்‌ குளிப்போர்க்கு 
மனவலிமையை அளித்து இத்தொழில்புரிய உதவியதை 
மறுப்பதற்கில்லை. 


துணை நூற்பட்டியல்‌ 

சிவசுப்ரமணியன்‌, வெ. அகநானூறு மூலமும்‌ உரையும்‌, உ.வே.சா. நூல்‌ நிலையம்‌, 
சென்னை. 

பரிமளா, ச. 1991, மீன்கள்‌ அன்றும்‌ இன்றும்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 
Arunachalam, 5. 1952, The History of the pearl fishery of the Tamil coast, Annamalai 
University Historical Series no. 10, Annamalai Nagar. 

Caldwell, B.R. 1982, A History of Tinnevelly, Asian Educational Services, New Delhi. 
ள்‌, F and Rockhill, W.W. 1966 Chau Ju-Kua, Paragon Book Reprint Corp. New York. 


156 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


Hornell, J. 1922, "The Indian Pearl Fishery of Gulf of Mannar and Palk Bay, Madras 
Fisheries Bulletin, Voi XVI, Madras. 

Ommanney, F.D. 1977, The Fishes, Time Life Books, Hong Kong. 

Pieris, PE. 1909, Ribeiro's History of Ceilao, The Colombo Apothecaries Co.Ltd. Print- 
. ers, colombo. 

Pragasam, B. and Dev, D.S. 1991, “Studies on the Pearl Oyster Population in Pearl 
Oyster Grounds off Tuticorin in the Gulf of Mannar, CMFRI Bulletin, No. 42, pp. 79-83. 
Raj kumar, R. 1996 “The Formidable predator, The Hindu (Daily), Madurai, 24 Aug. 
1996. 

Rockhill, W.W. 1915 Toung Pao: Notes on the Relations and Trade of China with Eastern 


Archipelago and the Coasts of the Indian Ocean during the Fourteenth Century, Part |i, 
LIBRAIRE ET IMPRIMERIE, CI-DEVANT, E.J. BRILL LEIDE. 


Steuart, J. 1843, Account of The Pearl Fisheries of Ceylon, Cotta, Church Mission Press. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 157 


39. ஆனூர்‌ மும்மூர்த்தி சிற்பத்தொடர்‌ 


ப.தெ. பாலாஜி, சென்னை. 
ஆனூர்‌ என்னும்‌ ஊர்‌ செங்கை-அண்ணா மாவட்டத்தில்‌, 
செங்கல்பட்டு தாலுக்காவில்‌, பொன்விளைந்த களத்தூர்‌ என்னும்‌ 
ஊருக்கு அருகில்‌ அமைந்துள்ளது. இங்கு அட்டபுரீசுவரர்‌ என்னும்‌ 
சிவன்‌ கோயிலும்‌, வேதநாராயண பெருமாள்‌ என்னும்‌ பெருமாள்‌ 
கோயிலும்‌ அமைந்துள்ளன. இங்கு காணப்படும்‌ பல்லவர்‌ மற்றும்‌ 
சோழர்‌ காலக்‌ கல்வெட்டுகளிலிருந்து! இவ்வூர்‌ பழங்காலத்தில்‌ 
ஜெயங்கொண்ட சோழமண்டலத்தில்‌, களத்தூர்‌ கோட்டத்தில்‌, 
களத்தூர்‌ நாட்டில்‌ இருந்தது என்பதை அறியலாம்‌. பல்லவர்கள்‌ 
காலத்தில்‌ சத்தியராய குலகால சதுர்வேதி மங்கலம்‌ என்றும்‌, 
ஆனியூர்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டு, ஒரு பிரம்மதேயமாக 
இருந்துள்ளதை, இங்கு காணப்படும்‌ இ. பி.893 ஆண்டை சார்ந்த 
கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது. 
இவ்வூரில்‌ கள ஆய்வு மேற்கொண்டபோது சிவன்கோயிலில்‌ 
நான்கு அரிய சிற்பங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. அவை (1) சிவன்‌, 
விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளை கொண்ட சிற்ப தொடர்‌, 
(2) பிள்ளையார்‌, (3) சண்டேச்சுவரர்‌ (4) ஜேஷ்டாதேவி. 
இவையனைத்தும்‌ புடைப்புச்‌ சிற்பங்களாக இக்கோயிலின்‌ 
பிற்காலத்தில்‌ கட்டப்பட்ட மதில்‌ சுவரில்‌ வைத்துக்‌ 
கட்டப்பட்டுள்ளன. இச்சிற்பங்களில்‌ மும்மூர்த்தி சிற்பத்‌ தொடர்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக உள்ளது. 
இச்சிற்பத்‌ தொடர்‌ முறையே 15 செ.மீ. நீளமும்‌, 10 செ.மீ. 
அகலமும்‌ கொண்டதாக மாவுக்‌ கல்லினால்‌ (Soap Stone) ஆன 
பலகைக்‌ கல்லில்‌ செதுக்கப்பட்டுள்ளது. இதில்‌ விஷ்ணு - நரசிம்‌ 
மராக, பிரும்மா, உயர்ந்த மேடையில்‌ சிவலிங்கம்‌, அடுத்து தேவி 
யோடு முருகர்‌, இதற்கடுத்து காளையின்‌ மீது உமாமகேசுவரானாக 
அமர்ந்த கோலத்தில்‌ சிவன்‌, அடுத்து ஸ்ரீவத்சமாக இலக்குமி, 
எருமை உருவில்‌ உள்ள மகிஷன்‌ என்னும்‌ அரக்கனை நீண்டவாள்‌ 
கொண்டு கொல்லும்‌ துர்க்கை, அடுத்து ஓர்‌ உயர்ந்த மேடையில்‌ 
அமர்ந்த கோலத்தில்‌ பிள்ளையார்‌ ஆகியவை செதுக்கப்‌ 


158 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


பட்டுள்ளன. இவை அனைத்தும்‌ நேர்த்தியாகச்‌ செதுக்கப்பட்‌ 
டிருந்தாலும்‌, இச்சிற்பங்களில்‌ உயிரோட்டம்‌ இருப்பதாகத்‌ 
தெரியவில்லை. தற்காலத்தில்‌ செய்யப்படும்‌ கொண்டபள்ளி 
பொம்மைகளைப்‌ போல்‌ காட்சி அளிக்கின்றது. 

இவ்வகை சிற்பத்‌ தொடர்கள்‌ ஆந்திரதேசத்தில்‌ கடப்பா 
மற்றும்‌ கர்னூல்‌ மாவட்டங்களிலும்‌,” தமிழ்நாட்டில்‌ தொண்டை 
மண்டலத்தில்‌ முன்னூர்‌ (தென்‌ஆற்காடு), பிரம்மதேசம்‌ 
(வடஆற்காடு), உக்கல்‌ (வடஆற்காடு) மற்றும்‌ செங்கல்பட்டு 
மாவட்டத்தில்‌ தென்னேரி, மதுராந்தகம்‌, உத்திரமேரூர்‌. 
மணிமங்கலம்‌ ஆகிய ஊர்களிலும்‌ காணப்படுகின்றன”. 

இதுவரை தமிழ்நாட்டில்‌ கிடைத்த இவ்வகை சிற்பத்‌ 
தொடர்களில்‌ சிவன்‌ (லிங்கமாக), விஷ்ணு (நரசிம்மராக), 
பிரம்மா, முருகன்‌ தன்‌ தேவியோடு, உமாமகேசுவரர்‌, லட்சுமி 
(ஸ்ரீவத்சமாக), துர்க்கை, பிள்ளையார்‌ ஆகிய உருவங்களே 
முழுமையாக காணப்படுகின்றன. ஆனால்‌ இத்‌ தெய்வங்களின்‌ 
உருவங்களை வரிசைக்கிரமப்படுத்தி செதுக்குவதில்‌ மட்டுமே 
இடத்துக்கு இடம்‌ மாறுபடுகிறது. 

மணிமங்கலம்‌” (தர்மேசுவரர்‌ கோயில்‌): இங்குள்ள சிற்பத்‌ 
தொடரில்‌ உமா மகேசுவரர்‌, இடையே சிவலிங்கம்‌, அடுத்து 
முருகர்‌, நரசிம்மர்‌, ஸ்ரீவத்சம்‌, மேல்‌ நோக்கிய இருகைகள்‌, அடுத்து 
இரண்டு பக்கமும்‌ மலர்‌ ஏந்திய பெண்களால்‌ சூழப்பட்ட இரு 
கைகூப்பிய இரு உருவங்கள்‌ காணப்படுகின்றன. 

முன்னூர்‌ (ஆடவல்லிச்சுரர்‌ கோயில்‌): இங்குள்ள இரு சிற்பத்‌ 
தொடர்களில்‌ ஒன்றில்‌ பிரம்மா, மேடை மீது சிவலிங்கம்‌, 
உமாதேவி, முருகர்‌, நரசிம்மர்‌ ஆகிய உருவங்களும்‌, மற்றொன்றில்‌ 
நின்றகோலத்தில்‌ ஒரு பெண்ணும்‌, இரண்டு ஆண்களும்‌ அடுத்து 
மாட்டுத்‌ தலையை கொண்ட மாந்தனும்‌, அமர்ந்த 
ஜேஷ்டாதேவியும்‌ இறுதியாக நின்ற கோலத்தில்‌ மாந்தியும்‌ 
காணப்படுகின்றன. 

மதுராந்தகம்‌:” இங்குள்ள ஒரு சிவாலயத்தில்‌ 30 செ. மீ20 செ. மீ 
அளவில்‌ இரண்டு சிற்ப தொடர்கள்‌, சண்டேச்சுவரர்‌ 
சிற்றாலயத்தில்‌ உள்ளது. இதில்‌ சிவலிங்கம்‌, உமாதேவி, 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 159 


இருவருக்கும்‌ இடையே குழவி வடிவில்‌ முருகர்‌, உமையின்‌ 
இடப்புறம்‌ பிள்ளையார்‌, தொடர்ந்து அடுத்த சிற்பத்‌ தொடரில்‌ 
பிரம்மா, விஷ்ணு, விஷ்ணுவின்‌ வலது தோள்மீது ஸ்ரீவத்சம்‌, 
அர்த்தநாரீசுவரர்‌, இறுதியாக மாந்தன்‌, மாந்தியோடு கூடிய 
ஜேஷ்டாதேவி காணப்படுகின்றன. இது க.பி.7-8ஆம்‌ நூ 
ற்றாண்டை சார்ந்ததாகும்‌. 

ஆக மேற்கூறியவைகளைக்‌ கொண்டு பார்க்கும்‌ போது, 
தமிழ்நாட்டில்‌ கிடைக்கும்‌ இவ்வகை சிற்பத்‌ தொடர்களில்‌ 
சிலவற்றில்‌ உமாமகேசுவரரோடு சிவலிங்கமும்‌, மேலும்‌ 
சிலவற்றில்‌ சிவன்‌ உருவம்‌ இல்லாமல்‌ சிவலிங்கம்‌ மட்டும்‌ 
இடம்பெற்று, உமை சிவலிங்கத்திற்கு இடப்புறம்‌ அமர்ந்தும்‌ 
சித்தரிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும்‌ வரிசையின்‌ தொடக்கத்தில்‌ 
பிரம்மாவும்‌, முருகர்‌-உமாதேவிக்கு அடுத்தும்‌, விஷ்ணு - நரசிம்‌ 
மராகவும்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம்‌ சிற்பத்‌ தொடரில்‌ 
அர்த்தநாரீசுவரர்‌ உருவில்‌ உமாமகேசுவரர்‌ சித்தரிக்கப்‌ பட்டுள்ளார்‌. 
அதே போல்‌ சில தொடர்களில்‌ துர்கைக்கு மாறாக ஜேஷ்டாதேவி 
சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது இத்தேவிக்கு அக்காலத்தில்‌ அளிக்கப்‌ 
பட்ட முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இருந்தாலும்‌, இத்‌ 
தேவியின்‌ வழிபாடு சுமார்‌ இ.பி 11ம்‌ நூற்றாண்டிற்கு பிறகு நடை 
முறையில்‌ இல்லை என்பதை நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. 

சுருங்கக்‌ கூறின்‌. சிவலிங்கம்‌, விஷ்ணு, பிரம்மா ஆதிய 
உருவங்கள்‌ அனைத்துச்‌ சிறபத்‌ தொடர்களிலும்‌ காணப்படுகிறது. 
இது மும்மூர்த்திகளுக்கு முக்கியத்துவம்‌ அளிப்பதைப்‌ போல்‌ 
அமைந்துள்ளது. 

ஆனால்‌ ஆனூரில்‌ காணப்படும்‌ மும்மூர்த்தியின்‌ சிற்பத்‌ 
தொடர்‌, தமிழகத்தில்‌ காணப்படும்‌ பிற சிற்பத்‌ தொடர்களின்‌ சிற்ப 
அமைதியிலிருந்து வேறுபட்டு ஆந்திர தேசத்திலுள்ள பெத்த 
முடியம்‌” என்னும்‌ இடத்தில்‌ காணப்படும்‌ இவ்வகை சிற்பத்‌ 
தொடரைப்‌ போன்று ஒருமித்து காட்சியளிக்கின்றது. ஏற்கனவே 
கூறியவாறு ஆந்திரதேசத்தின்‌ கடலோரப்‌ பகுதிகளில்‌ இவ்வகைச்‌ 
சிற்பங்கள்‌ கிடைத்தாலும்‌, பெத்தமுடியம்‌ என்னும்‌ ஊரில்‌ இவை 
அதிகமாகக்‌ காணப்படுகின்றன. இவற்றில்‌ சில சென்னை 


160 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


. அருங்காட்சியகத்தில்‌ உள்ளன. இவைகளில்‌ பிரம்மா தாமரை மீது 
நின்று அல்லது அமர்நீது, விஷ்ணு மனித உருவிலோ அல்லது 
சிம்மமுகம்‌ கொண்டோ சிவன்‌, லிங்கமாகவும்‌ மற்றும்‌ 
உமாமகேசுவரராக அமர்ந்த நிலையிலும்‌ முருகர்‌ 
தேவசேனையோடு நின்ற கோலத்திலும்‌ லட்சுமி மனித உருவிலோ 
அல்லது ஸ்ரீவத்சமாகவோ, துர்கை மகிஷனை கொல்வது 
போன்றும்‌ இறுதியாக பிள்ளையார்‌ மேடை மீது அமர்ந்த 
நிலையிலும்‌ காணப்படுகின்றது. பிள்ளையாருக்கு இடப்பக்கம்‌ 
மேல்‌ நோக்கிய இரண்டு கைகள்‌ காணப்படுகின்றன. 

ஆக ஆனூரில்‌ புதியதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
இச்சிற்பதொடர்‌, பெத்தமுடியம்‌ என்ற இடத்தில்‌ காணப்படும்‌ 
சிற்பத்தொடர்களைப்‌ போன்றே காணப்படுகிறது. இதில்‌ 
ஏற்கெனவே கூறியவாறு முதலில்‌ பிரம்மாவும்‌, நரசிம்மரும்‌, 
மேடையின்‌ மீது சிவலிங்கமும்‌, முருகரும்‌, தேவசேனையும்‌ 
காளையின்‌ மீது அமர்ந்த நிலையில்‌ உமாமகேசுவரரும்‌, 
மேடையின்‌ மீது லட்சுமி ஸ்ரீவத்சமாகவும்‌, அடுத்து துர்கை தனது 
இடது காலால்‌ எருமைத்‌ தலையினை மிதித்து இடது கையால்‌ 
அதன்‌ வாலினைப்‌ பிடித்து வலது கையில்‌ நீண்டவாளைக்‌ 
கொண்டு மகிஷனை கொல்வது போன்றும்‌ அடுத்த மேடை மீது 
பிள்ளையாரும்‌, அடுத்து மேல்‌ நோக்கிய இரண்டு கைகளும்‌ 
காணப்படுகின்றன. அனைத்து உருவங்களும்‌ இருகைகளைக்‌ 
கொண்டு நின்ற நிலையில்‌ உள்ளது. பிள்ளையார்‌, துர்கை, உமை 
தவிர மற்ற உருவங்கள்‌ கைகளைக்‌ &ழே தொங்கவிட்டவாறு எந்த 
ஆயுதத்தையும்‌ ஏந்தியிராமல்‌ உள்ளன. உமையின்‌ ஒரு கையில்‌ 
தாமரையும்‌, துர்கையின்‌ வலக்கையில்‌ வாளும்‌, பிள்ளையாரின்‌ 
ஒரு கையில்‌ பழமும்‌ மற்றொரு கையில்‌ தந்தமும்‌ ஏந்திக்‌ 
காணப்படுகின்றனர்‌. : எந்த உருவங்களிலும்‌ மேலாடை 
காணப்படவில்லை. கீழாடை மட்டுமே காணப்படுகிறது. 

சிற்ப அமைதியைக்‌ கொண்டு இச்சிற்பத்‌ தொடைரை 
பெத்தமுடியம்‌ சிற்பங்களோடு சேர்த்து, முற்கால 
பல்லவர்காலமாகிய கி.பி. 4-5அம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகக்‌ 
கணிக்கலாம்‌. மேலும்‌, இச்சிற்ப அமைதியில்‌ இவ்வகை சிற்பத்‌ 
தொடர்‌ தமிழ்நாட்டில்‌ இதுவரை கண்டு பிடிக்கப்படவில்லை. 
ஆவணம்‌, இதம்‌ 8, 1997 161 


இம்மாநிலத்தில்‌ இதுவரை கிடைக்கப்பெற்ற இவ்வகை 
சிற்பத்தொடர்களின்‌ சிற்ப அமைதி, மற்றும்‌ உருவங்களின்‌ 
அமைப்பு,  ஆனூரிலிருந்து முழுவதும்‌ வேறுபட்டுக்‌ 
காணப்படுகிறது. மேற்கூறிய கருத்துக்களை வைத்து பார்க்கும்‌ 
போது ஆனூரில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இம்மும்மூர்த்தி 
சிற்பதொடர்‌ ஒர்‌ வேளை அண்டை மாநிலமான ஆந்திர 
தேசத்திலிருந்து தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக 
இருக்கலாம்‌. இவ்வகைச்‌ சிற்பத்தொடர்கள்‌ கோயில்‌ சிற்பக்கலை 
தொடக்க கட்டத்தில்‌ இருக்கும்போதோ அல்லது அதற்கு 
முன்னரோ, மக்கள்‌ அனைத்து தெய்வங்களையும்‌ ஒருங்கே 
வழிபடுவதற்காக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கலாம்‌. 


அடிகுறிப்புகள்‌ 

ARE. 75 to 83 of 1932-33. 

ARE. 82 of 1932-33. 

1.K. Sharma, The Development of Early Saiva Art and Architecture, p. 156. 
Ibid, Damilica No.1, 1970. pp. 1-3. 

Damilica No.1, 1970, p.3. 

Ibid. p.2 

Ibid. p.3. 


K.R. Srinivasan, “Religion as Gleaned by Early Monuments", Journal of Mardas 
University, 20041 No.1 156. 


உது அன்‌ டன பன்‌ 14 னு 


9. 1.K. Sharma op.cit pp.155-156., also plate.86 (Ato F) 





ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


40. பல்லவர்‌ காலத்துப்புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ 


முத்து. எத்திராசன்‌, சென்னை. 


“மறங்கடை கட்டிய குடியை சிறந்த 
கொற்றவை நிலையும்‌ அத்திணைப்‌ புறனே, 


என்பது தொல்காப்பிய நூற்பா. இந்நூற்பா பொருளதி 
காரத்தில்‌ புறத்திணை பற்றிய செய்தியைக்‌ கூறும்போது வீரர்கள்‌ 
வழிபடும்‌ தெய்வமாகக்‌ கொற்றவையை எடுத்துக்காட்டுவார்‌ 
ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌. 
கலித்தொகையில்‌ உள்ள மருதக்கலியின்‌ 24-ஆம்‌ பாடலில்‌ 
உள்ள, 
“எல்லாம்‌ வல்‌ எல்லா 
பெருங்காட்டுக்‌ கொற்றிக்குப்‌ 
பேய்நொடித்‌ தாங்கு”, 
என்னும்‌ வரிகளில்‌ கொற்றவை எல்லாம்‌ அறிந்தவள்‌ என்றும்‌, 
““பைம்பூட்‌ சேஎய்‌ பயந்தமா மோட்டுத்‌ 
துணங்கையஞ்‌ செல்வி”, 
(பெரும்பாணாற்றுப்படை 458-59) 
என்று கூறுவதிலிருந்தும்‌ சங்க இலக்கியக்‌ காலங்களில்‌ 
கொற்றவை வழிபாட்டைக்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ 
அக்கொற்றவை எப்படி இருந்தாள்‌ என்பதை அறிய சிற்பங்கள்‌ 
ஏதும்‌ நமக்குக்‌ கிடைக்கவில்லை. பின்னால்‌ தோன்றிய பல்லவர்‌ 
ஆட்சியில்‌ கற்பனையில்‌ செதுக்கி வழிபட்டுவந்த கொற்றவை 
சிற்பங்கள்‌ பல ஊர்ப்புறங்களில்‌ ஆங்காங்கே காணப்படுகின்றன. 
அவற்றுள்‌ நான்கினைப்‌ பற்றி இங்கு நாம்‌ காண்போமாக. 
கீழ்வளம்‌: படம்‌ 1ல்‌ காணப்படும்‌ புடைப்புச்‌ சிற்பம்‌ செங்கல்பட்டு 
மாவட்டம்‌ மதுராந்தகம்‌ வட்டத்தில்‌ &ழ்வளம்‌ என்னும்‌ ஊரின்‌ 
தெற்கில்‌ கோயில்‌ மானியம்‌ எனப்படும்‌ இடத்தில்‌ பலகைக்‌ 
கல்லில்‌ உள்ளது. இது பல்லவர்‌ காலத்தைச்‌ சார்ந்த கொற்றவை 
யாகும்‌. இதனை இவ்வூரார்‌ துர்க்கை என்று பெயரிட்டு 
அழைக்கின்றனர்‌. 
ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 163 


இத்துர்க்கைப்‌ பலகையின்‌ உயரம்‌ 38 செ. மீ. அகலம்‌ 23 செ. மீ. 
இத்துர்க்கை தன்‌ இருகால்களைபும்‌ ஒரு சேர வைத்தபடி நம்மைப்‌ 
பார்க்கும்‌ வண்ணம்‌ உள்ளது. தலையில்‌ அழகிய முடியும்‌ 
காதுகளில்‌ குண்டலங்களும்‌ காணப்படுகின்றன. வலப்புறம்‌ 
மேற்கையில்‌ சக்கரமும்‌, 8ழ்க்கை அபய முத்திரையும்‌ கொண்டு 
விளங்குகிறது. இடது புறம்‌ மேற்கையில்‌ சங்கும்‌ கீழ்க்கை 
தொடைமேல்‌ வைக்கப்பட்டும்‌ உள்ளது. கைகளில்‌ வளையல்கள்‌ 
உள்ளன. தோள்‌ வளையும்‌ அணியப்பட்டுள்ளது. கழுத்தில்‌ 
அணிகள்‌ பல அழகு செய்கின்றன. மார்பில்‌ கச்சை 
அணியப்பட்டுள்ளது. இடுப்பில்‌ மேகலை முதலான 
அணிகலன்கள்‌ அணியப்பட்டுள்ளன. ஆடை தொடைக்கு 
மேலாகவே விளங்குகின்றது. கால்களில்‌ காப்பு, சிலம்பு 
போன்றவை காட்சியளிக்கின்றன. வாகனம்‌, வழிபடுவோர்‌ 
யாருமின்றி காணப்படும்‌ இச்சிற்பம்‌ மிகவும்‌ பழைமை 
வாய்ந்ததாகக்‌ காணப்படுகின்றது. 

கைகளில்‌ உள்ள சக்கரம்‌ நேரான நிலையில்‌ 
வைக்கப்பட்டுள்ளதாலும்‌ சிற்ப அமைதியைக்‌ கொண்டும்‌ இது 
பல்லவர்‌ காலத்துப்‌ படைப்பு என்பது தெளிவாகிறது. 
இத்துர்க்கையை விஷ்ணுதுர்க்கை என்று அறிஞர்கள்‌ வழங்குவர்‌. 
ஒழலூர்‌ : படம்‌ 2-ல்‌ காணப்படும்‌ இச்சிற்பம்‌ செங்கல்பட்டு 
நகரத்திலிருந்து பாலாற்றங்கரை நோக்கிச்‌ செல்லும்‌ தென்கிழக்குத்‌ 
திசையில்‌ சுமார்‌ 6 இ.மீ. தொலைவில்‌ உள்ள ஊரில்‌ உள்ள 
பெருமாள்கோயிலின்‌ சுவரை ஒட்டிய சாலையோரத்தில்‌ 
புதர்களிடையே மறைந்து காணப்படுஇறது. இச்சிற்பம்‌ 
கொண்டுள்ள பலகையின்‌ உயரம்‌ 96 செ.மீ. அகலம்‌ 48 செ. மீ. 

தலையில்‌ அழகிய முடியும்‌, காதில்‌ பருத்துக்‌ காணப்படும்‌ 
வட்டக்குழைகளும்‌ கொண்டுள்ள இச்சிற்பமும்‌ விஷ்ணு துர்க்கை 
யாகும்‌. வலப்புற மேற்கையில்‌ சக்கரமும்‌, கழ்க்கை அபய முத்திரை 
யு மாகக்‌ கொண்டு விளங்குவதும்‌, இடப்புறமேற்கையில்‌ சங்கும்‌ 
கழ்க்கை இடுப்பின்மேலும்‌ அமைக்கப்பட்டிருப்பது காண்கையில்‌ 
கீழ்வளம்‌ சிற்பம்‌ போன்றே இது உள்ளது எனலாம்‌. இச்சிற்பத்தின்‌ 
ஆடை, அணிகலன்களும்‌ அவ்வாறே உள்ளன. ஆகவே இதுவும்‌ 
ஓரளவு கழ்வளம்‌ சிற்பத்தின்‌ காலம்‌ எனலாம்‌. 


164 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


‘Tr YANO 
“mS Wபிஙெொமஉ யார 


WRITS 





iD al 
(மழ! யெ) 
ஏ ரய பே : யச 


௮௦௦28 கு 


165 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


166 





ம்‌ வட்டம்‌ 


டப்பு 


திண்டிவன 
டு இராமசாமி மாவ 


(தூக்கை) 


பாயகலைப பாவை 


மேடு 
னனார்க்கா 


நத்தம்‌ 
தெள்‌ 


1-2-96. 


ங்கம்பாடி குளக்கரை, 


வி 
விள 
ண்டிவனம்‌ 


ஷ்ணு துர்க்கை 


. தூரம்‌) 


ப்புரம்‌ சாலை. 
தநாள 


விழு 
(8 கி.மீ 
ன 


ற்படம்‌ ௭ 


தி 
நிழ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


விளங்கம்பாடி : படம்‌ 3-ல்‌ காணப்படுவது விளங்கம்பாடி என்னும்‌ 
ஊரில்‌ உள்ளதாகும்‌. இவ்வூர்‌ விழுப்புரம்‌ இராமசாமி 
படையாட்சியார்மாவட்டம்‌ திண்டிவனம்‌ வட்டத்தில்‌ உள்ளது. 
திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம்‌ செல்லும்‌ சாலையோரத்தில்‌ 
சுமார்‌ 8 கி.மீ. தூரத்தில்‌ அமைந்துள்ள இவ்வூரின்‌ குளக்கரையில்‌ 
இச்சிற்பம்‌ காணப்படுகிறது. இச்சிற்பம்‌ அமைந்துள்ள 
பலகைக்கல்லின்‌ உயரம்‌ 50 செ.மீ. அகலம்‌ 24 செ.மீ. முதலிரு 
சிற்பங்களிலிருந்து சற்று வேறுபாடு கொண்டு விளங்குகிறது. 


தலையில்‌ அழகிய வேலைபாட்டுடன்‌ கூடிய கிரீடமகுடம்‌ 
காணப்படுகிறது. நீண்டு தொங்குங்‌ காதுகளில்‌ குண்டலங்கள்‌ 
உள்ளன. கழுத்தில்‌ வடங்கள்‌ பல உள்ளன. மார்பில்‌ 
கச்சையணிந்துள்ளது. இதுவும்‌ நான்கு கைளைக்‌ கொண்டு மேலிரு 
சிற்பங்களில்‌ உள்ளபடி கைகள்‌ அமைந்துள்ளன. இடுப்பில்‌ 
மேகலை போன்ற அணிகளுடன்‌ உடுத்தப்பட்டிருக்கும்‌ ஆடை 
முழங்கால்‌ வரை காணப்படுகிறது. ஒரு சேரக்‌ கால்களைக்‌ 
கொண்டு புன்முறுவல்‌ பூத்த முகத்துடன்‌ நம்மை நோக்க நிற்கும்‌ 
தோற்றமும்‌ அழகும்‌ பல்லவர்களின்‌ படைப்பு வரிசையில்‌ இதுவும்‌ 
ஒன்றாக விளங்குகிறது. எனினும்‌ இச்சிற்பம்‌ முன்னிரண்டு 
சிற்பங்களைவிட காலத்தால்‌ பிந்தியதாகும்‌. இதுவும்‌ 
விஷ்ணுதுர்க்கை ஆகும்‌. 
நத்தமேடு : இவ்வூர்‌ திண்டிவனத்திற்குக்‌ கிழக்கே எல்லை 
யோரத்தில்‌ அமைந்துள்ள சிற்றூராகும்‌. ஊருக்குப்‌ போகும்‌ 
வழியில்‌ மேட்டின்‌ மேல்‌ ஆலமரத்தடியில்‌ பலகைக்கல்லில்‌ 
வழிபாட்டுடன்‌ புடைப்புச்‌ சிற்பமாக இச்சிற்பம்‌ (படம்‌ 4) 
காணப்படுகிறது. 


உயரம்‌ 150 செ.மீ. அகலம்‌ 85 செ.மீ. அளவு கொண்டு 
விளங்கும்‌ இப்படைப்புச்‌ சிற்பம்‌ முன்னர் காணப்பட்ட சிற்பங்கள்‌ 
எல்லாவற்றையும்விட பல மாறுதல்களை பெற்று விளங்குகிறது. 

தலைமுடி அழகியமுடி, இது பல்லவர்‌ அமைப்பாக உள்ளது. 
- காதில்‌ குண்டலமும்‌ அவ்வாறே. ஆனால்‌ கைகள்‌ எட்டு 
பெற்றுள்ளன. வலது புறக்‌ கைகள்‌ நான்கு, மேலிருநீது வரிசையாக 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 167 


சக்கரம்‌, நீண்டவாள்‌, குறுவாள்‌ இவற்றைப்‌ பெற்றுள்ளன. 
கழ்க்கை வாகனமான மானை ஒட்டியுள்ளது. இடதுபுறக்‌ கைகளில்‌ 
சங்கு, வில்‌, கேடயம்‌ முதலியன காணப்படுகின்றன. சீழ்க்கை 
இடுப்பின்மேல்‌ வைக்கப்பட்டுள்ளது. 

இடுப்பில்‌ மேகலை போன்ற அணிகலன்‌ கொண்ட ஆடை 
முழங்கால்‌ வரை நீண்டுள்ளது. கால்கள்‌ ஒரு சேர.எருமை மாட்டின்‌ 
தலைமேல்‌ நின்றபடி காணப்படுகிறது. வாகனமாக மான்‌ பின்புறம்‌ 
அணிசெய்ய வலப்புறத்தே காலடியில்‌ வீரன்‌ ஒருவன்‌ தன்‌ 
தலையைத்‌ தானே அரிந்து கொள்ள முயலும்‌ காட்சி 
அமைக்கப்பட்டுள்ளது. 

இதை நோக்கும்போது, 


'“அடிக்கழுத்தில்‌ நெடுஞ்சிரத்தை அரிவராலோ 

அரிந்தசிரம்‌ அணங்கின்கைக்‌ கொடுப்டாராலோ 

கொடுத்தசிரம்‌ கொற்றவையைப்‌ பரவு மாலோ 

குறையுடலம்‌ கும்பிட்டு நிற்கு மாலோ'' 

என்னும்‌ கலிங்கத்துப்‌ பரணியின்‌ (111) வரிகள்‌ நமக்கு 
நினைவுக்கு வருகின்றன. இச்சிற்பம்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ சிற்ப 
அமைதி கொண்டிருந்தாலும்‌ பலவித மாற்றங்களைக்‌ காண்கையில்‌ 
இது பாய்கலைப்‌ பாவையின்‌ சிற்பமாகக்‌ கொள்ளவேண்டும்‌. 

மேற்சென்றவற்றையெல்லாம்‌ ஆய்ந்து பார்க்கையில்‌, 
கொற்றவை வழிபாடே, விஷ்ணுதுர்க்கையாகவும்‌, பாய்கலைப்‌ 
பாவையாவும்‌, மகிடாசுரமர்த்தினியாகவும்‌ மக்கள்‌ பலவிதமாக 
எண்ணி வழிபட்டுள்ளனர்‌ எனக்‌ கருதவேண்டியுள்ளது. இது 
இக்காலத்தே விநாயகக்கடவுளை பல்வேறு பெயர்களில்‌ மக்கள்‌ 
பெயர்வைத்து அழைப்பதைப்‌ போன்றதாகும்‌. 


168 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


41. தக்கோலத்தில்‌ ஓர்‌ அரிய கணபதி 


கோ. திருமூர்த்தி, சென்னை. 

தக்கோலம்‌ என்னும்‌ ஊர்‌ வடஆற்காடு அம்பேத்கார்‌ 
மாவட்டம்‌ அரக்கோணம்‌ வட்டத்தில்‌ அரக்கோணம்‌ - பேரம்‌ 
பாக்கம்‌ சாலையில்‌ 11 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. சோழர்களின்‌ 
அரசியல்‌ ஆதிக்கத்தை சற்றே நிறுத்திய சோழ இராட்டிரகூடப்‌ போர்‌ 
கி.பி. 879-ல்‌ இவ்வூரில்‌ தான்‌ நடைபெற்றது. 

இவ்வூரில்‌ உள்ள திருவூறல்‌ மகாதேவர்‌ கோயில்‌, தொண்டை 
மண்டலத்து பாடல்‌ பெற்ற 32 தலங்களுள்‌ ஒன்றாகும்‌. முதலாம்‌ 
ஆதித்திய சோழன்‌ காலத்திய (8. பி. 871-907) கற்றளியான இச்சிவன்‌ 
கோயிலில்‌ ஐம்பதுக்கும்‌ மேற்பட்ட சோழர்‌, இராட்டிரகூடர்‌, 
விஜயநகர மன்னர்களது கல்வெட்டுகள்‌ காணப்படுகின்றன. 

இக்கோயிலில்‌ உள்ள அரசமரத்தடியின்‌ மேடை மீது நாக 
தெய்வங்களோடு வரிசையில்‌ வைக்கப்பட்டுள்ள பல்லவர்‌ 
காலத்திய மணற்கல்லாலான (88௮௦051006) கணபதி சிற்பம்‌ ஒன்று 
அண்மையில்‌ மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின்‌ போது 
கண்டறியப்பட்டது. 

அமர்ந்த நிலையில்‌ இடம்புரி கணபதி நான்கு கைகளுடன்‌ 
கரண்ட மகுடம்‌, கழுத்தணிகள்‌, தோள்வளை, முதலிய 
அணிகலன்களுடன்‌ பூணூல்‌, அரைஞாண்‌, ஆகியவற்றோடு 
அங்குசம்‌, பாசம்‌, கொளுக்கட்டை ஏந்தியுள்ளார்‌. பருத்த மற்றும்‌ 
சரிந்த நிலையில்‌ உள்ள வயிறு, தொப்புள்‌ ஆகியன அழகுற 
வடிக்கப்பட்டுள்ளது. திறந்த வெளியில்‌ உள்ளதால்‌ வெயிலாலும்‌ 
மழையாலும்‌ இச்சிற்பம்‌ சற்று சிதைவுற்றுள்ளது. மேலும்‌ 
எண்ணெய்ப்‌ பூச்சு, கற்பூர புகை ஆகியவற்றினால்‌ சிற்பம்‌ மீது 
கருப்புப்‌ படலம்‌ காணப்படுகிறது. 


மணற்கல்லாலான இக்கணபதியே பல்லவர்‌ காலத்திய 
மண்டளியின்‌ தேவகோட்டத்தினை அலங்கரித்திருக்க வேண்டும்‌, 
மண்டளி கற்றளியாக மாற்றப்பட்ட போது கணபதி உள்ளடங்கிய 
மணற்கல்லாலான மற்ற தேவகோட்டத்து சிற்பங்களும்‌ 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 169 


அப்புறத்தப்பட்டிருக்க வேண்டும்‌ என்பது வெளிப்படை. எனினும்‌ 
அப்புறப்படுத்தப்பட்ட மணற்கல்‌ கணபதியின்‌ உருவ அமைப்பை 
ஒத்தவாறே கருங்கல்லில்‌ கணபதி வடிக்கப்பட்டு தேவ 
கோட்டத்தில்‌ வைக்கப்பட்டுள்ளது என்பது நோக்கத்தக்கது. 

மணற்கல்‌ பல்லவர்கள்‌ காலத்தில்‌ மட்டுமே கோயில்கள்‌ 
மற்றும்‌ சிற்பங்கள்‌ செய்வதற்க்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
காஞ்சிபுரம்‌, மாமல்லபுரம்‌ போன்ற இடங்களில்‌ உள்ள பல்லவர்‌ 
காலத்திய கோயில்களும்‌ சிற்பங்களும்‌ மணற்கல்லாலானவையே 
என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 





170 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


42. சமயபுரம்‌ நடுகல்‌ 





கி. ஸ்ரீதரன்‌, திருச்சிராப்பள்ளி. 


திருச்சிராப்பள்ளி- பெரும்பிடுகு முத்தரையர்‌ மாவட்டம்‌ 
லால்குடி வட்டம்‌, சமயபுரம்‌ கோயில்‌ சாலையி லிருந்து போசளீ 
சுவரர்‌ கோயிலுக்கு செல்லும்‌ சாலையின்‌ இடப்புறத்தில்‌ உள்ளது. 


நிறுத்தி வைக்கப்‌ பட்டுள்ள இந்நடுகல்லில்‌ நான்கு பிரிவாக 
சிற்பங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. &ழ்ப்‌ பகுதியில்‌ அரசன்‌ ஒருவன்‌ 
யானையின்‌ மீது அமர்ந்து போருக்குச்‌ செல்கிறான்‌. 
அடுத்துள்ள இரு பிரிவுகளில்‌ 
அரசன்‌ குதிரை மீது அமர்ந்து அழக 
வாள்‌ ஏந்திசண்டை போடு ப 
வது போல காட்டப்‌ இ 
பட்டுள்ளது. குதிரைக்கு $ 
முன்னர்‌ உள்ள வீரர்களும்‌ இ 
வாள்‌ ஏந்தி யுள்ளனர்‌. இறுதி இ 
யாக தலைப்‌ பகுதியில்‌ சிவ இ 
லிங்கத்தை இரு பக்கங்களில்‌ Sh 
பக்கத்திற்கு இரண்டு பேர்‌ இ$ 
அமர்ந்து வழிபடுவது போல | 
காட்டப்பட்டுள்ளது. சிவ இ 
லிங்கத்தின்‌ மேல்‌ குடையும்‌ இ 
இருபக்கங்களில்‌ சாமரங இ 
களும்‌ காணப்படுகின்றன. me 


அரசன்‌ போரில்‌ இறந்து பட ஜ்‌ ்‌்‌ 
அவனை லிங்க வடிவில்‌ 22 
வழிபடுவது இக்கல்லில்‌ அட்ட 
காணப்படும்‌ சிறப்பாகும்‌. ' 
கல்வெட்டு ஏதும்‌ இல்லை. . 
இதன்‌ காலம்‌ இ.பி. 13-14ம்‌ : 


நூற்றாண்டு. 





சகல்‌ எச்ச 


ஆவணம்‌, இகழ்‌ 8, 1997 


டன்‌ 


43. புதிய வெளியீடுகள்‌ 


டாக்டர்‌. வ. தேனப்பன்‌, 


1. ஒன்பது நகரக்கோயில்கள்‌. தேன்வள்ளியம்மை பதிப்பகம்‌, 
6, வெள்ளையன்‌ ஊருணி வடக்கு, தேவகோட்டை, 1990 
பக்கங்கள்‌ 320-88. 


பசும்பொன்‌ தேவர்திருமகனார்‌ மாவட்டத்தில்‌ அமைந்த 
செட்டிநாட்டில்‌ உள்ள ஒன்பது நகரத்தார்‌ கோயில்களையும்‌, 
நகரத்தார்‌ சமூக அமைப்பையும்‌ அறிந்து கொள்ளத்‌ துணைசெய்யும்‌ 
நூல்‌ இதுவாகும்‌. இடைக்காலத்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்த வணிக 
நகரங்களின்‌ அமைப்பு முறையை அறிய இவ்வாய்வுநூல்‌ வரலாற்று 
ஆய்வாளர்களுக்குத்‌ துணைபுரியும்‌. நகரத்தார்‌ கோயில்களின்‌ 
தோற்றம்‌, வளர்ச்சி, அமைப்பு, வழிபாடு, நிர்வாகம்‌, சமயப்பணி, 
சமுதாயப்பணிகள்‌ ஆகியவை விரிவாக இதில்‌ எடுத்துக்‌ 
கூறப்பட்டுள்ளன. நகரத்தார்‌ கோயில்கள்‌ குறித்த இலக்கியச்‌ 
செய்திகளும்‌, கல்வெட்டுச்‌ செய்திகளும்‌ ஆய்வு செய்யப்‌ 
பட்டுள்ளன. நகரத்தார்‌ வாழ்க்கை கோயிலைச்‌ சார்ந்து அமைந்‌ 
துள்ளது என்பதே இந்நூலின்‌ அடிநாதமாக ஒலிக்கிறது. இந்நூ 
லாய்வில்‌ தரப்பட்டுள்ள முடிவுகள்‌ சில மேலும்‌ சிந்திப்பதற்‌ 
குரியவை. மற்றவை நகரத்தார்‌ மரபை நன்கு அறியத்‌ துணைபுரி 
கின்றன. வரைபடங்கள்‌, புகைப்படங்கள்‌, கல்‌ வெட்டுகள்‌, நேர்‌ 
காணல்‌, வினா-விடையளித்தோர்‌ பட்டியல்‌ ஆகியவை நிறைந்த 
பின்னிணைப்பு இறுதியில்‌ உள்ளது. 


வெ. வேதாசலம்‌. 


2. R. Champakalakshmi, Trade Ideology and Urbanization : South India 
300 BC to AD 1300, Oxford, Delhi, 1996, pp.485. 


தென்னிந்தியாவில்‌, குறிப்பாகத்‌ தமிழக நகராக்கத்தின்‌ 
பல்வேறு பரிமாணங்களை இந்நூல்‌ எட்டு அதிகாரங்களில்‌ ஆராய்‌ 
கிறது. முதல்‌ கட்டுரையில்‌, நகராக்கத்திற்கான கோட்பாடுகள்‌ 
ஆராயப்பட்டுள்ளன. தமிழ்‌ நாட்டில்‌ சங்க கால மற்றும்‌ இடைக்‌ 
கால நகராக்கத்தின்‌ தன்மைகள்‌ விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. 


172 ஆவணம்‌, இதம்‌ 8, 1997 


நகராக்கத்திற்குத்‌ தூண்டுகோலாக வணிக நடவடிக்கைகள்‌ 
எவ்வாறிருந்தன என்று இந்நூல்‌ விளக்குகிறது. சங்ககால வணிக 
நகரங்களின்‌ வளர்ச்சியை அகழாய்வுப்‌ பொருள்களோடும்‌, தொன்‌ 
மையான தமிழ்‌-பிராமி கல்வெட்டுக்களோடும்‌ ஒப்பிட்டு விளக்கி 
யுள்ளார்‌. இதனை முதல்‌ நகராக்க முயற்சி என்பார்‌ ஆசிரியர்‌. 


சோழர்‌ ஊர்களில்‌, முக்கியமாக குடமூக்கு (கும்பகோணம்‌), 
பழை யாறையில்‌ ஏற்பட்ட நகராக்கத்தின்‌ இயல்புகள்‌ விவரிக்கப்‌ 
பட்டுள்ளன. தஞ்சை நகரின்‌ வளர்ச்சியும்‌ அது தொடர்பான 
நகராக்க முயற்சிகளின்‌ போக்கும்‌ ஆராயப்பட்டுள்ளன. 
இவ்வகையில்‌ நடைபெற்ற நகராக்க முயற்சி இரண்டாம்‌ கால 
கட்டத்தைச்‌ சார்ந்தது என்றும்‌ இக்காலத்தில்‌ நகராக்க முயற்சிகள்‌ 
பிரமதேயம்‌ மற்றும்‌ கோவில்களை ஒட்டி நடைபெற்றன என்பார்‌. 
இந்நகராக்க நடவடிக்கை யாவும்‌ பக்தி கோட்பாட்டின்‌ போக்கை 
ஒட்டியே நடைபெற்றன. 


தமிழகத்துப்‌ பழம்‌ நகரங்களில்‌ பல ஆண்டுகள்‌ கள ஆய்வு 
மேற்கொண்டு பேராசிரியர்‌ சம்பகலஷ்மி இக்கட்டுரைகள்‌ 
பலவற்றை முன்பே பல ஆய்வு இதழ்களில்‌ வெளியிட்டுள்ளார்‌. 
ஆயினும்‌ அவையாவும்‌ இந்நூல்‌ வாயிலாக ஒருங்கே நமக்குக்‌ 
இடைக்கின்றன. ஒரு நீண்டகால ஆய்வின்‌ சிறந்த வெளிப்பாடு 
இந்நூல்‌. பொருளியல்‌ வரலாற்றாய்வாளர்களுக்கும்‌ பொது 

ஆய்வாளர்களுக்கும்‌ இந்நூல்‌ மிகுந்த பயனைத்‌ தருவதாகும்‌. 
ப. சண்மூகம்‌, சென்னை. 


3. R.Nagaswamy, (Ed), Studies in South Indian History and Culture, 
VR. Ramachandra Diskshitar Centenary Committee, Nitya Apart- 
ments, 25/B-15, II Main Road, Gandhi Nagar, Adayar, 
Chennai - 600 020, 1997,pp.346. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக இந்திய வரலாற்றுத்‌ துறையில்‌ 
25 ஆண்டுகள்‌ பணியாற்றிய பேராசிரியர்‌ வி.ஆர்‌. ராமசந்திர 
தீக்ஷிதரின்‌ நூற்றாண்டு நினைவு வெளியீடாகும்‌ இந்நூல்‌. 
மூன்று பகுதிகளைக்‌ கொண்ட இந்நூலில்‌; முதற்‌ பகுதியில்‌ 
வி.ஆர்‌. ராமச்சந்திரதீக்ஷிதருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக 
தரப்பட்டுள்ளது. 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 17a 


அவரது பல கட்டுரைகளிலிருந்து 36 ஆய்வுக்கட்டுரைகளைத்‌ 
தேர்நதெடுத்து இரண்டாம்‌ பகுதியில்‌ வெளியிட்டுள்ளனர. இந்திய 
வரலாற்றுக்‌ கட்டுரைகளே பெரும்பகுதியை அடைத்துள்ளன. 
தென்னிந்திய வரலாறு மற்றும்‌ சிறப்பாக தமிழ்நாட்டு 
வரலாற்றுக்குத்‌ துணை புரியும்‌ ஆய்வுக்கட்டுரைகள்‌ சிலவே. 
முக்கியமாக குறளிலிருந்து தெரிய வரும்‌ அரசியல்‌, காஞ்சி மாநகர்‌ 
கடிகை, உத்தரமேரூர்‌ சபை ஆகிய சில ஆய்வுக்கட்டுரைகளே 
உள்ளன. ஒரு நூற்றாண்டு காலத்தில்‌ வரலாற்று வரைவியலும்‌, 
நெறிமுறைகளும்‌, கருத்துக்களும்‌ அடைந்த மாற்றங்களை 
இப்பகுதியில்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. 


இக்கால வரலாற்றாய்வாளர்களின்‌ பதின்மூன்று 
ஆய்வுக்கட்டுரைகளைக்‌ கொண்டது மூன்றாம்‌ பகுதி. காஞ்சிபுர 
அகழாய்வில்‌ கிடைத்த பழம்‌ பிராகிருத மொழிக்‌ கல்வெட்டு, 
பானையோட்டுக்‌ றல்‌ குறிகள்‌, சரபமூர்த்தி வடிவம்‌, 
கல்வெட்டுக்களில்‌ காணப்படும்‌ நிலக்கொடைகள்‌, தாராசுரத்‌ 
தோடான திரிபுராந்தகர்‌ தொடர்புகள்‌ ஆகியன பற்றிய 
ஆய்வுக்கட்டுரைகள்‌ உள்ளன. தமிழ்‌ மொழி பற்றிய 
ஆய்வுக்கட்டுரைகளும்‌, சீவகசிந்தாமணி பற்றிய ஆய்வும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. சிவ வணக்கம்‌, தமிழ்‌ பக்தி இயக்கம்‌, மற்றும்‌ 
பாசுபதர்‌ இலக்கியம்‌ பற்றியும்‌ ஆய்வுக்கட்டுரைகள்‌ உள்ளன. 

மிகக்‌ கவனமாகவும்‌ வெகு நேர்த்தியாகவும்‌ 
பதிப்பிக்கப்பட்ட இந்நூல்‌ வரலாறு, பண்பாட்டு 
ஆய்வாளர்களுக்குக்‌ கிடைத்த சிறந்த நூல்‌. 


174 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


44. செய்தித்‌ திரட்டு 


1. கேரளத்தின்‌ தொன்மையான கல்வெட்டுகள்‌ 


கேரள மாநிலத்தில்‌ வயநாடு மாவட்டத்தில்‌ எடக்கல்‌ மலைக்‌ குகையில்‌ 
பொறிக்கப்பட்ட தொன்மையான ஆறு தமிழ்க்‌ கல்வெட்டுக்களைப்‌ பற்றிய 
விவரங்களை தொல்லெழுத்தியல்‌ அறிஞர்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
அண்மையில்‌ தமிழக மக்களின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டு வந்தார்‌. இக்கல்‌ 
வெட்டுகளில்‌ நான்கு, தமிழ்‌ பிராமி எழுத்துக்களில்‌ பொறிக்கப்‌ பட்டவை. 
ஏறத்தாழ கி.பி.2-3 ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவை. மற்ற இரண்டு 
கல்வெட்டுகள்‌ கி.பி. 5-6 ஆம்‌ நூற்றாண்டு வட்டெழுத்தில்‌ பொறிக்கப்‌ 
பட்டவை. 

இக்கல்வெட்டுக்களில்‌ மூன்று கல்வெட்டுக்கள்‌ சேரகுல மன்னர்களைப்‌ 
பற்றியவை. பழைய கல்வெட்டு ஒன்றைத்‌ தேடிச்‌ சென்ற ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ குழுவினர்‌ புதிய, தொன்மையான கல்வெட்டுக்களைக்‌ 
கண்டுபிடித்தனர்‌. இக்கல்வெட்டுக்களில்‌ ஒன்றில்‌ கடும்மி புத செரஎன்ற சேர 
மன்னர்‌ பெயர்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது மூன்றாவது 
கல்வெட்டுகள்‌ ஏற்கெனவே 1901 ஆம்‌ ஆண்டில்‌ கண்டுபிடிக்கப்பட்டவை. 
இக்கல்வெட்டுக்‌ களை அன்றைய கல்வெட்டறிஞர்‌. ஹுல்ட்சுவினால்‌ 
சரியாக வாசிக்க முடியவில்லை, இவ்விரண்டு கல்வெட்டுகளும்‌ தற்போது 
அழிந்து விட்டன. ஆயினும்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌, பழைய 
புகைப்படங்களின்‌ உதவியால்‌ அவ்விரண்டு கல்வெட்டுக்களையும்‌ சரியாக 
வாசித்துள்ளார்‌. இரண்டாவது கல்வெட்டு கோ ஆதன்‌ என்ற சேர 
மன்னருடையதாகலாம்‌. மூன்றாம்‌ கல்வெட்டு கோ பூதி வீரன்‌ என்ற மற்றொரு 
சேர மன்னனு டையதாகலாம்‌. 

இக்கண்டுபிடிப்புக்கள்‌ சேர மன்னர்களின்‌ வரலாற்றில்‌ புதிய 
செய்திகளைத்‌ தந்துள்ளன. தமிழகத்‌ தொல்லெழுத்தியல்‌ வரலாற்றிலும்‌, தமிழ்‌ 
பிராமி, வட்டெழுத்துக்களின்‌ வளர்ச்சி, பரவல்‌ ஆகிய தன்மைகளை 
அளந்தறியவும்‌ இக்‌ கண்டுபிடிப்புகள்‌ துணை புரியும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
தினமணியில்‌ (மதுரைப்‌ பதிப்பு, 9-2-97) ஐராவதம்‌ மகாதேவன்‌ 

எழுதிய கட்டுரையிலிருந்து. 

2. பள்ளியில்‌ ஒரு காலப்பெட்டகம்‌ 

வரலாறு, மக்களின்‌ வாழ்க்கையோடு பின்னிப்‌ பிணைந்துஉள்ளது 
என்பதில்‌ ஐயமில்லை. சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்‌ நாட்டு வட்டார 


ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 175 


வரலாற்றுக்கு முக்கியத்துவம்‌ தரப்பட்டது தெரியவந்துள்ளது. கோபிச்‌ 
செட்டிப்பாளைய வைர விழாப்‌ பள்ளியின்‌ பழைய கட்டிடங்களை இடித்து 
புதுக்கட்டிடங்கள்‌ கட்டுவதற்காகத்‌ தோண்டும்போது ஒரு நூற்றாண்டு 
பழமையான பொருள்கள்‌ கிடைத்தன. ஒரு கண்ணாடி பாட்டிலில்‌ அக்காலக்‌ 
(1839-1895) காசுகள்‌ சிலவும்‌, 5 மி.மீ. ஐம்பொன்‌ தகடும்‌, இந்து (The 
Hindu),மெட்ராஸ்‌ மைல்‌ (The Madras Mail), ஆகிய ஆங்கில நாளிதழ்களின்‌ 
(2-3-1898) பிரதிகளும்‌, வைர விழாப்‌ பள்ளியின்‌ கட்டிடம்‌ தொடர்பான 
- ஆங்கிலத்தில்‌ எழுதப்பட்ட ஒரு குறிப்பும்‌ கிடைத்தன. இங்கிலாந்துப்‌ பேரரசி 
விக்டோரியாவின்‌ வைர விழா கொண்டாட்டங்கள்‌ தொடர்பாக 
எழுப்பப்பட்ட பள்ளிக்‌ கட்டிடத்திற்கு வைரவிழாப்‌ பள்ளிக்‌ கட்டிடம்‌ எனப்‌ 
பெயர்‌ வைத்ததாகவும்‌ அக்‌ குறிப்பில்‌ எழுதப்பட்டுள்ளது. காசுகளில்‌ 
1839ஆம்‌ ஆண்டைய கிழக்கிந்தியக்‌ கம்பெனியாருடைய நாணயம்‌ 
பழமையானதாகும்‌. விக்டோரியா அரசி உருவம்‌ பொறித்த செப்புகாசும்‌, 
இரண்டணா வெள்ளிக்காசுகளும்‌ இருந்தன. இவற்றையெல்லாம்‌ நோக்கும்‌ 
போது காலப்பெட்டகக்‌ கருத்தை கோபிச்செட்டிப்பாளைய ஊர்‌ மக்கள்‌ ஒரு 
நூற்றாண்டுக்கு முன்னரே தமிழகத்தில்‌ விதைத்தனர்‌ எனலாம்‌. 


தினமலர்‌(ஈரோடு) 14-9-96, Te Hindu, 18-9-96 நாளிதழ்களிலிருந்து) 


3. இந்டர்நெட்டில்‌ (112102) தொல்லியல்‌ 

விரைவாக வளர்ந்து வரும்‌ கணிப்பொறி கருத்துப்பரிமாற்றப்‌ 
பெருவழியில்‌ தொல்லியலார்க்கும்‌ ஓரிடம்‌ ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவ்‌ 
ஆண்டு (1997) ஜஃன்‌ மாத முதல்‌ இந்டர்நெட்டில்‌ இப்பகுதி செயல்பட 
உள்ளது. இப்பகுதியில்‌ கணிப்பொறி உதவியோடு தொல்லியல்‌ 
தொடர்புடைய செய்திகளைப்‌ பரிமாறிக்கொள்ளலாம்‌. இந்திய கற்காலங்கள்‌, 
இந்தியாவில்‌ அண்மையில்‌ நடைபெற்ற அகழாய்வுகள்‌ சிறப்பியல்புகள்‌, 
புதிய நூல்களைப்‌ பற்றிய செய்திகள்‌, கடலகழாய்வு போன்ற பல 
பொருள்களில்‌ கருத்துப்பரிமாற்றம்‌ நடைபெறும்‌. உங்கள்‌ கண்டுபிடிப்புக்‌ 
களையும்‌ இந்டர்நெட்டில்‌ இலவசமாக வெளியிட முடியும்‌. கீழ்க்கண்ட 
பகுதியில்‌ இந்டர்நெட்‌ செய்திகளை நீங்கள்‌ பரிமாறிக்‌ கொள்ளலாம்‌ : 
http://www.picatye.com/dig/dig.htm : மேலும்‌ விவரங்களுக்கு கீழ்கண்ட 
முகவரியில்‌ தொடர்பு கொள்ளலாம்‌: DISCOVER INDIA GALLERY, 
Dr. Shanti Pappu, Editor, Flat No. 4, 112/3, Moti Mahal Bidg., 
Alandi Road, Pune - 411 006. email : shantipappu @ hotmail. com. 


176 ஆவணம்‌, இதழ்‌ 8, 1997 


கட்டுரையாளர்கள்‌ 


திரு ந. அதியமான்‌ 
முதுநிலை விரிவுரையாளர்‌ 
நீரகழாய்வு மையம்‌ 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 6/3 005 


திரு ஆறுமுக €தாராமன்‌ 

12, ராஜராஜன்‌ நகர்‌, 
மானோஜிப்பட்டி (தெற்கு) 
தஞ்சாவூர்‌ - 6/3 005 


முனைவர்‌ ௬. இராசகோபால்‌ 
இராஜாஜி இல்லம்‌ 

47௮, முதல்‌ தெரு 
வெங்கடேஷ்வரா நகர்‌ 
அடையாறு 

சென்னை - 600 0.20 


திரு ௧௫. இராசேந்திரன்‌ 
ஆசிரியர்‌ 

மேலப்பனையூர்‌ (அஞ்சல்‌) 
விராச்சிலை வழி 
புதுக்கோட்டை - 622 420 


திரு ௪. இலட்சுமணன்‌ 

உலகத்‌ தமிழ்க்‌ கல்வி இயக்கம்‌ 
தமிழர்‌ 

அடைக்கலப்பட்டணம்‌ 
திருநெல்வேலி - 6.27 808 


திரு ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
இ.ஆ.ப. (ஓய்வு) 

18௮, 4வது கடற்கரைச்‌ சாலை 
வால்மீகி நகர்‌, திருவான்மியூர்‌ 
சென்னை - 600 04/ 


இரு முத்து. எத்திராசன்‌ 

128, காமராசர்‌ குடியிருப்பு 
தெற்கு உஸ்மான்‌ சாலை 
தியாகராயநகர்‌ 

சென்னை - 6000/7 


திரு நாக. கணேசன்‌ 
காப்பாட்சியர்‌ 

தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறை 

இராமலிங்க விலாசம்‌ 
இராமநாதபுரம்‌ - 623 50/ 


முனைவர்‌ எஸ்‌.எம்‌. கமால்‌ 
21, ஈசா பள்ளி வாசல்‌ தெரு 
இராமநாதபுரம்‌ - 623 50/ 


திரு ம. காந்தி 
காப்பாட்சியர்‌ 

அரசு அருங்காட்சியகம்‌ 
வேலூர்‌ - 632 004 


Sri. K.G. Krishnan 

Chief Epigraphist (Rtd) 

711, Vaijayanti 

16th Main Road, Saraswathipuram 
Mysore -570 009 


செல்வி ஜெ. கிறிஸ்டி வேதா 
மாணவி 

பண்டைய வரலாறு 
தொல்லியல்‌ துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
சென்னை - 600 005 


177 


இரு தே. கோபாலன்‌ 

தொல்லியல்‌ அலுவலர்‌ 
தமிழ்நாடு அரசு தொல்‌ பொருள்‌ 
ஆய்வுத்துறை 

மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலக 
வளாகம்‌ 


நாகர்கோவில்‌ -/ 


திரு சங்கரராமன்‌ 
சென்னை 


முனைவர்‌ ப. சண்முகம்‌ 
பேராசிரியர்‌ 

பண்டைய வரலாறு 
தொல்லியல்‌ துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
சென்னை - 600 005 


இரு அ. சந்திரபோஸ்‌ 

வரலாற்று மையம்‌ 
பாரதிதாசன்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
திருச்சிராப்பள்ளி - 620 024 


இரு சொ.சாந்தலிங்கம்‌ 
தொல்லியல்‌ அலுவலர்‌ 
தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறை 

திருமலை நாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625 00/ 


Dr. S. Swaminathan 

Senior Epigraphist 

0/௦. The Director Epigraphy 
Old University Office Building 
Mysore - 570 005 


178 


V. Selvakumar 
Research Fellow 
Dept. of Archaeology 
Deccan College 

Pune - 410 006 


இரு ஜி. சேதுராமன்‌ 

இணைப்‌ பேராசிரியர்‌ 

கலை வரலாற்றுத்துறை 

மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
மதுரை -6.25 02/ 


திரு இல. தியாகராசன்‌ 
முதுநிலை வீரிவுரையாளர்‌ 
வரலாற்றுத்துறை 

அரசு கலைக்‌ கல்லூரி 
அரியலூர்‌ - 62/ 704 


திரு கோ. திருமூர்த்தி 

உதவி தொல்லியல்‌ ஆய்வாளர்‌ 
இந்தியத்‌ தொல்லியல்‌ பரப்பாய்வுத்‌ 
துறை, புனித ஜார்ஜ்‌ கோட்டை 
சென்னை - 600 00/ 


திரு வெ. இரா. துரைசாமி 
கோயில்காடு 
வெள்ளக்கல்பட்டி (அஞ்சல்‌) 
நாமகிரிப்பேட்டை வழி 
சேலம்‌ - 637 406 


திரு மு. துரைராசு 
கந்தாவக்‌ கோட்டை 
புதுக்கோட்டை 


இரு து. துளசிராமன்‌ 

காப்பாட்சியா்‌ 

அகழ்வைப்பகம்‌ 

13, சித்திவிநாயகர்‌ கோயில்‌ தெரு 
ஆறிக்காடு - 6.2.2 503 


திரு அ. பழனியப்பன்‌ 
தமிழாசிரியர்‌ 
பழனியாண்டவர்‌ தெரு 
ஜம்பை, பவானிவட்டம்‌ 
ஈரோடு மாவட்டம்‌ 


முனைவர்‌ ப.தெ. பாலாஜி 
பண்டைய வரலாறு 
தொல்லியல்‌ துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
சென்னை 


திருமதி மங்யைர்க்கரசி வீரராகவன்‌ 
66, முத்துவேல்‌ - லே-அவுட்‌ 
கே.கே.சாலை 

வீழுப்புரம்‌ - 605 606 


திரு ப. வெங்கடேசன்‌ 

3/78, கம்பன்‌ தெரு 
பெல்லியப்பா நகர்‌ 
வாலாஜாபேட்டை - 632 5/3 


முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ 
கல்வெட்டாய்வாளர்‌ 

தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறை 

திருமலை நாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625 00/ 


திரு பா. ஜெயக்குமார்‌ 
ஆய்வு உதவியாளர்‌ 
கல்வெட்டியல்‌ துறை 
தமிழ்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 63/ 005 


முனைவர்‌ எஸ்‌. ஜெயசீலா ஸ்டீஃபன்‌ 
ஆய்வாளர்‌ 

பிரெஞ்சு இந்தியவியல்‌ கழகம்‌ 
பூதுச்சேரி 


முனைவர்‌ வெ. ஜெயராஜ்‌ 
காப்பாட்சியர்‌ 

வேதியல்‌ பாதுகாப்புப்‌ பகுதி 
அரசு அருங்காட்சியகம்‌ 
சென்னை - 600 008 


திரு கி. ஸ்ரீதரன்‌ 
9/ ஏ, மேல்‌ அடையவிளஞ்சான்‌ வீதி 


திருவரங்கம்‌ 
திருச்சிராப்பள்ளி - 620 006 


179 

















அஞ்சலி 
பேராசிரியர்‌ B.R. கோபால்‌ 





இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறையின்‌ கல்வெட்டுப்‌ பிரிவில்‌ 
கல்வெட்டாய்வாளராகவும்‌, கர்நாடகப்‌ பல்கலைக்‌ கழகத்திலும்‌, மைசூர்‌ 
பல்கலைக்‌ கழகத்திலும்‌ இணைப்‌ பேராசிரியராகவும்‌ பணியாற்றி ஓய்வு 
பெற்றவரும்‌ தென்னிந்தியக்‌ கல்வெட்டுகளில்‌ அறிஞராகவும்‌ விளங்‌ 
கிய முனைவர்‌ 7.௩. கோபால்‌ அண்மையில்‌ காலமானார்‌. இவர்‌ 
கல்வெட்டுக்கு அளித்த முக்கிய நன்கொடைகளாக எபிகிராபியா 
கர்னாடிகா (Epigraphica Carnatica) திருத்தியப்‌ பதிப்பு தொகுதிகள்‌ 
1-8; விஜயநகரக்‌ கல்வெட்டுகளின்‌ இடவாரிப்‌ பட்டியல்‌ போன்ற 
வற்றைக்‌ குறிப்பிடலாம்‌. இவரது மறைவு தென்னிந்தியக்‌ கல்வெட்டி 
யலுக்கு ஒரு பேரிழப்பாகும்‌. 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, 
THANJAVUR. 


RECEIPTS & PAYMENTS ACCOUNTS 


FOR THE YEAR ENDED 31.3.97 
RECEIPTS PAYMENTS 

Cash at in [.B. 611.00 Stationery 561.00 
Cash at in 5.8... 19,750.00 Printing, Typing 17,417.45 
Cash in hand 48.10 Audit fee 300.00 
Fixed Deposit 55,000.00 Salary 300.00 
Sale of Books 32,817.00 Postage 4,422.00 
Member ship fee 10,900.00 Bank commission 35.00 
Interest on F.D 6,685.00 Transport expenses 498.00 
Interest 441.00 Sundries 55.00 

7.5 2,000.00 

Treasurer A/c. 600.00 


CLOSING BALANCE 

Fixed Deposit 95,000.00 
Cash at 1.B.,Tnj 639.00 
Cash at S.B.|., Tnj 2,767.00 
Cash in hand 1,657.65 


1,26,252.00 1,26,252.10 


INCOME AND EXPENDITURE FOR 


THE YEAR ENDED 31.3.1997 
EXPENDITURE INCOME 
To Stationery 561.00 By Sale of Books 32,817.00 
" Printing & Typing 17,417.45 " Membership 
" Audit fee 300.00 " Interest on FD. 
" Salary 300.00 " Interest on S/B 
" Postage 4,422.00 
" Bank commission 35.00 
" Transport Expenses 498.00 
" Sundries 55.00 
"E.S... 2,000.00 
" Excess of Income over 
Expenditure 25,254.55 
50,843.00 
BALANCE SHEET AS ON 31.3.1997 
LIABILITIES ASSESTS 
CAPITAL ACCOUNT : Fixed Deposit in 
Opening Balance 74,809.10 S.B.I.,Tnij. 95,000.00 
ADD : Excess Income 25,254.55 Cash at Bank 
1,00,063.65 1.8. Thi. 639.00 
S.B..Tnj. 2,767.00 
3,406.00 
Cash in hand 1,657.65 
Sd./- 


V. RAMASAMY, B.Com., A.C.A., 
No.8, First Street, 
Anna Nagar, Thanjavur - 613 004. 


ஆவணம்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ பருவ இதழ்‌ 

ஆவணம்‌ தமிழக வரலாற்றை வளப்படுத்தும்‌ எல்லா அடிப்படைச்‌ 
சான்றுகளையும்‌ வெளியிடும்‌ நோக்கம்‌ கொண்டது. இதுவரை 
வெளியிடப்படாத கல்வெட்டுகள்‌, செப்பேடுகள்‌, ஓலைச்சுவடிகள்‌, காகித 
ஆவணங்கள்‌, தொல்பொருள்கள்‌, காசுகள்‌, கலைப்பொருள்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ பற்றிய செய்திகளையும்‌ கட்டுரைகளையும்‌ ஏந்தி வருகிறது. 
இது தமிழக வரலாற்றில்‌ ஈடுபாடுடைய யாவருடைய நூலகங்களுக்கும்‌ 
இன்றியமையாத வரலாற்றுக்‌ கருவூலம்‌. 


விலை விவரம்‌ 

ஆவணம்‌ 1,2 இருப்பு இல்லை 
ஆவணம்‌ 3 ரூ. 100.00 
ஆவணம்‌ 4 ரூ. 100.00 
ஆவணம்‌ 5 ரூ. 100.00 
ஆவணம்‌ 6 ரூ. 100.00 
ஆவணம்‌ 7 . ரூ. 100.00 
நெபொரு கராஷிமா, 


வரலாற்றுப்‌ போக்கில்‌ தென்னகச்‌ சமூகம்‌, 
(முதல்‌ தொகுதி, சோழர்‌ காலம்‌): ரூ. 100.00. 


கழிவு 
நிறுவனங்களுக்கு 15% 
கழக வாழ்நாள்‌ உறுப்பினர்களுக்கு 50% 
தனிப்பேருக்கு 30% 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக இதழ்களைப்‌ பெற விழைவோர்‌, சரியான 
தொகையை வரைவோலையாகவோ காசோலையாகவோ கா. ராஜன்‌, 
பொருளாளர்‌, தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌, மே / பா. கல்வெட்டியல்‌ துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ - 613 005 என்ற முகவரிக்கு அனுப்ப 
வேண்டும்‌. வரைவோலை, காசோலைகள்‌, தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ என்ற 
பெயரில்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. காசோலையாக இருந்தால்‌ மேற்கண்ட 
தொகையுடன்‌ ரூ.10 ஐச்‌ சேர்த்து அனுப்பவும்‌. 

பிற தகவல்களுக்கு செயலர்‌, தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌, மே / பா. 
கல்வெட்டியல்‌ துறை, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌- 613 005. என்ற 
முகவரியில்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 


AVANANM, Journal of Tamil Nadu Archaeological Society, C/o. 
Department of Epigraphy, Tamil University, Thanjavur-613 005. 


